T. 276 . 


ஓம் . 


பரப்ரம்மணே நம 


முதலாவது 


தத்துவவாதம் . 


T 


TATTVA VADAM 


து 


தத்துவவிசாரஞ் செய்பவர்க்குப் பயன்படுமென்று கருதி , 


ப்ரம்மவித்யா, இந்துஜனபூஷணி 


இப்பத்திரிகைகளிலிருந்தெடுத்து , 


சென்னை : 


மதராஸ் ரிப்பன் அச்சியந்திரசாலையில் 


பதிப்பிக்கப்பட்டது . 


[ மூன்றாவது பதிப்பு .] 


1914 . 


விலை அணா 4 . 


இதிலுள்ள விஷயங்கள் . 


பக்கம் 


... 


1 
8 
11 


15 


... 


இலக்கம் . 
1. உலகம் சத்தா ? அசத்தா ? 
2. உலகம் அசத்தா ? சத்தா ? 
3. விடைகூறல் 
4. சச்தி 
5. காரணமே காரியம் 
6. காரிய காரணம் திண்ண மன்றென்பது 
7. சுழுத்தியின் கண் உலகுண்டா வென்பது ... 
8. ஆகாயவாதம் 
9. சம்பாஷணை 
10. அறிவே உலகம் (திருக்கே திருசியம் ) 
11. அறிவோ உலகம் ? 
12. சொப்பனம் சத்தியமென்பதை மறுத்து , 

அறிவே உலகமென வுரைத்தல் 


17 
18 
19 
21 
23 
31 
32 


... 


... 


3. } 


... 


41 


.. 


ஓம் . 
பரப்ரஹ்மணேநம: 


உலகம் சத்தா ? அச்த்தா ? 


சத்து என்பது சத்தினிலக்கணம் கூறுகின்றது . சத்து யாண்டு 
முள்ளது . சத்தெனினும் உள்ளதெனினு மொக்கும் . 

அசத்து என்பது அசத்தினிலக்கணம் கூறுகின்றது . அசத்து 
யாண்டுமில்லது . அசத்தெனினும் இல்லதெனினு மொக்கும். 

சத்துக்கு உதாரணங் கூறுகின்றது ; அது படம் . படமென்னும் 
சொல்லும் அதன் றோற்றமும் பொருளு முடனிகழ்வது. படமெனி 
னும் ஆடையெனினு மமையும் . 

அசத்துச் சொல்மாத்திர மாதற்கு உதாரணங் கூறுகின்றது ; 
அது மலடிமைந்தன் . 
அசத்துச் 

சொல்மாத்திரமுந் தோற்றல்மாத்திரமுமாதற்கு 
உதாரணங் கூறுகின்றது ; அது கயிற்றரவு கானல் நீரென இவை . 

அசத்தின் இரண்டுவகை உதாரணம் விளங்கவுரைக்கின்றது . 
மலடி மைந்தன் தோற்றல் மாத்திரமென்பது எனைத்துணையுமின்றிக் 
சொல்மாத்திரமாகவே நிகழ்வது . 

கயிற்றாவு சொன்மாத்திரமுந் தோற்றல்மாத்திரமுமாய் நிகழ் 
வது . இது முன்னர் மயக்கத்தான் அரவெனத் தோற்றித் தெளிந்த 
வழிக் கபிறாகவே நிகழ்வது . அது , காரணமான கயிற்றைக் கண்ட 
பின்னர்க் காரியமான அரவு தோன்றாது கயிறொன்றே காணப்படுவு 
தென்பது கருத்து , 

கானல் நீர் சொல்மாத்திரமுந் தோற்றல் மாத்திரமுமாய் நிகழி 
னும் கயிற்றரவு போல் காரணங்கண்டவழிக் காரியந் தோற்றா திருப்ப 
தன்று ; நீர் தோற்றிக்கொண்டே யிருப்பது போல்வது. அங்ஙனம் 
தோற்றிய ஞான்றும் நீரென்ப தெத்துணையுமின்றே 

மலடிமைந்தன் போன்று தோற்றமென்பதின்றிச் சொல்மாத் 
திரமாயிருப்பதூஉம் , கயிற்றாவும் கானல் நீரும் போன்று சொல்மாத் 
திரமும் தோற்றல்மாத்திரமுமா யிருப்பதூஉம் , கயிற்றாவு கயிற்றைக் 
கண்டவழி யாவு தோன்றா திருப்பதூஉம் , கானல் நீர் கானலையுணர்ந்த 
வழியும் நீர் தோற்றிக்கொண்டிருப்பதூஉமா மூவகையும் அசத்தின் 
பாற்படுமென்க. 

படமென்பதற்குச் சொல்லும் தோற்றமும் பொருளு மென் 
மிம்மூன்றும் உண்மையின் சத்தெனப்படும் . இது நிற்க ; 


2 


தத்துவவாதம் . 


இனி உலகம் சத்தா ? அசத்தா ? என மேற்கூறிப்போந்த நியாய 
வாயிலாகக் காரிய காரணவாத வேதுவின் கடத்தைக்கொண்டு விவ 
கரிப்பாம் . 

காரியமென்பது : காரியத்தி னிலக்கணங் கூறுகின்றது . காரிய 
முன்னின்மைக்கு எதிர்மறை . 

காரணமென்பது ; காரணத்தி னிலக்கணங் கூறுகின்றது . கார 
ணம் காரியத்திற்கு நியதமாய் முன்னிற்பது . நியதம் இன்றியமை 
யாமை . காரணமெனினுங் கருவியெனினு மொக்கும் . காரியத்திற் 
குப் பேதகாரண மிரண்டும் அபேதகாரண மொன்று முண்டெனத் 
துணியப்படும். கடமாகிய காரியத்திற்குத் தண்டு சக்கரந் துணைக் 
காரணமுங் குலாலன் நிமித்தகாரணமுமாகிப் பேதமும் , மண் முதற் 
காரணமாகி அபேதமு மாகின்றன . 

காரியம் வனைவதற்கு முன்னும் அழிவுப்பாட்டிற்குப் பின்னுமின் 
றென்பது துணிவேனும் , வனையப்பட்டபின்னும் அழிவுபாட்டிற்கு 
முன்னுமுளதாதலான் இடைநின்றகாலத்தே காரியமான கடஞ்சத்தா 
மெனின் , யாது சத்தோ வஃது முன்னும் பின்னு நிகழ்வுமென்னு 
முக்காலத்து நிகழவேண்டும் ; முன்னும் பின்னு மில்லாதது " இல் 
வது வாராது , உள்ளது போகாது என்னும் நியாயத்தான் இடை 
நின்ற காலத்து யாங்ஙனம் நிகழும் ? இடைநின்றகாலத்து உளதேல் 
மண்ணாய் நிகழுங்கால் கடமின்று; மண்ணின் கண் வளைவு குவிவு 
முதலாய குணங்க ளெய்தியவழிக் கடயென்னும் பெய செய்தும் . 
வளைவு குவிவுமுதலிய குணங்களேயன்றிக் குணியன்றாம் ; அக்குணங் 
களும் குணியான மண்ணின்கட்டோன்றி யதன்கண்ணே நிகழும் . 

குணி யெஞ்ஞான்றுளதோ அஞ்ஞான்றே அதற்குக் குணமும் 
உண்டென்பதன்றே ? வளைவு குவிவு முதலாய குணங்க ணிகழ்வ 
தற்கு முன்னரும் உருட்சி யல்லது வேறுகுணம் நிகழ்ந்தன . மண் 
ணென்னுங்குணி தன்குணத்தொடுங் கூடியவழிபானே யம்மண் 
ணுக்குக் கடமென்னும் பொருட்பெய ரெங்கனம் பொருந்தும் ? மண் 
ணென்னுங் குணியும் அதன்கண் உளதாய வளைவு குவிவு முதலாய 
குணங்களுமே யல்லது , கடமென்னும் சொற்குப் பொருள் வேறின் 
மையான் இடைநின்றகாலத்துங் கடமின்றென்பதுவே திண்ணம் . 
இதனானே எஞ்ஞான்றுங் கடமென் றொருபொருளின்றென்றே பசு 
மரத்தாணிபோல் நாட்டப்பட்ட தென்க . 

அற்றேல் ; கடமென்னுந் தோற்றமும் அபாவமாக வேண்டுமன் 
றே ? கடத்தோற்றங் காணப்படுவதனாற் கடமின்றென் றெவ்வாறு 
கருதப்படுவதெனின் , தோற்றம் பொருளாகுங்கால் கயிற்றினிகழும் 
அரவ முளதாகல் வேண்டும் . அரவு பொய்ம்மையாகத் தோற்றினுங் 
கயிறென்றுணர்ந்தவழி யரவென்பது தோற்றக்கண்டாமில்லை . கடமங் 
ஙனமன்று ; பண்ணல்லது எஞ்ஞான்றுங் கடமின்றென் றுணர்ந்த 


போகாது 


1 . 


” 


உலகம் சத்தா ! அசத்தா? 

3 
வழியும் பெயர்த்துந் தோற்றுகின்ற தென்னையெனின் , நன்று வின் 
வினாய் ; கூறுதும் . தோற்றமென்ப திருதிறத்த : அவை காரணத்தைக் 
கண்டவழிக் காரியந் தோன்றாதிருப்பதொன்று ; அது கயிற்றரவு 
முதலியனவென்க. காரணத்தைக் கண்டவழிக் காரியந் தோற்றுவ 
தொன்று , அது கானல் நீர் முதலியனவென்க. கடத்தோற்றங் கானல் 
நீர் முதலியன போல்வ தொன்றாகலின் காரணமான மண்ணே யாண்டு 
முளதெனவும் காரியமான கட மில்லதெனவும் ஆய்ந்துணரினுங் 
சடத் தோற்ற மிலதாகாமற் போந்திலது . அற்றாகலினன்றே இத் 
துணையுந் தோற்றம் பொருளன்றெனக் கூறவந்தாமன்றித் தோற்ற 
மும் இன்றெனக் கூறினாமில்லை. 

“ இல்லது வாராது , உள்ளது போகாது ” என்னும் நியாயத்தாற் 
காரியமின்றெனினும் காரியம் நிகழாக்கா லில்லையேயல்லது நிகழ்ந்தா 
லுளதாகாதோவெனின் , செய்பவன் காரணத்தைக் குணவேற்றுமை 
செய்வதன்றி யிலதாய பொருளை ஆக்கற்கிடனின்றென்க. 
மண்ணான்வனைத்த கடம் பெயர்த்து மண்ணாபவழி உள்ளது 

என்னு நியாயத்தாற் கடமிலதாகாமற் போதலமையாது . 
கடம்போலுந் தோற்றின தோற்ற மிலதாய்ப் போயதன்றிக் கடமான 
பொருளிருந்தில்லாம் போயதன்று . அற்றாகலின் , இல்லது இல்லதே 
உள்ளது உள்ளதே . இலதை யுளதாக்கவும் உளதை இலதாக்கவும் 
யாவரானுமாக லரிதென்க . 

இனி இல்லது வாராது " என்பதுண்மையேனும் இல்லாத கடம் 
உளதாதலில்லை ; காரியமான கடம் வனைவதற்கு முன்னர்க் காரணவடி 
வாக நின்று , காரியப்படுங்கால் வெளிப்பட்டதெனின் , காரியப்படு 
ஞான்றும் மண்ணன்றிக் கடமென்னுஞ் சொற்குப் பொருளின்மை 
யானும் , காரணமான 

மண்ணினுங் கடமின்மையானும் கடமென்ப 
தின்றேயென் றையமின்றிக் கூறத்தகுமன்றே ? கடமுள தாயவழி 
யன்றா காரணத்தினிகழ்வதென்றாவது கூறத்தகும் ? ஒருவர் மற்றொரு 
வர்பாற் பேசாநின்று சிறிது ஞான்று வேறு காரியத்திலிருந்து பின்ன 
ரவரைக் கண்டவழிக் காணாமை நிகழின் , அவரில்லின் கணல்லது 
வேறிடத்தி லிருப்பரென் றனுமானிக்க விடமுளதன்றே ? அவரைப் 
பேசியிராவழி , அவர் மேலையிடங்களி லிருப்பரென் றெங்ஙனமனு 
மானிக்கற்பாலது ? அதுபோற் கடமுளதாகக் கண்டிருப்பேமெனின் 
கடமில்லாதவழிக்காரணமான மண்ணின் கண் அடங்கியிருக்கலாமென் 
றனுமானிக்கத்தகும் , அங்ஙனம் எத்துணையும் இன்மையான் 
மின்றென்றே கூறத்தகும் . இதனானே கடம் மண்ணின்க ணிருக்கவு 
மின்றென்றும் , வெளிப்படவு மின்றென்றுங் கருதப்பட்டதென்க. 

பொருள்களிரண்டு மோரிடத்தின்க ணிருப்பதாகாது . ஒன்று 
வேறொன்றினுக்கு மேலாகவேனுங் கீழாகவேனும் பக்கமாகவேனு 
மிருக்க வேண்டும் . மண்ணுங்கடமுமுளவாயின் மண்ணினுக்குக் கடம் 


கட 


தத்துவவாதம் . 


யாண்டையுள்ளது ? யாண்டேனுமுளதாயின் மண்ணினுக்கு வேறாக 
வே யிருக்க வேண்டும் ; அங்ஙன மின்றாம் . ஒன்றில் வேறொன்று நிகழ் 
வது ஒன்றுண்மையு பொன்று தோற்றல்மாத்திரமுமாயி னமையும் ; 
பழுதையின் கண் பாம்பும் , கானலின்க ணீரும்போல் . அற்றேல் அற் 
நாக . இங்ஙனமே மண்ணின்கண் கடம் தோற்றமேயன்றிப் பொரு 
ளின்றென் றுணர்க . 

மண்ணின் கண் வளைவு குவிவு முதலிய குணங்களுளவேயெனின் 
அன்னவையுந் தோற்றமேயாம் . அற்றன்றி ஒரு மண்ணே னும் வளைய 
வுங் குவியவுங் காணப்பட்டதேயன்று . மண்ணனைத்து மொருக்கு 
வளைதல் குவிதன் முதலிய தருமங்களை யெய்தியவெனின் , எல்லா 
மொருங்கு சேர்ந்துண்டாய தருமம் ஒரோவொன்றினுக்குஞ் சிறிது 
சிறிதாகவேனுங் காணப்பட வேண்டுமன்றே ? அவ்வாறின்மையான் 
மேற்கூறிய தருமங்களையும் பெற்றதே யின்றென்பது துணியப்படு 


மென்க . 


இதுகாறும் கூறிப்போந்த நியாயங்களான் காரணமொன்றேமுக் 
காலத்தினு முளதென்பதூஉம் , காரிய மங்ஙன மில்லதென்பதூஉம் , 
அஃதுஞ் சொன்மாத்திரமுந் தோற்றன் மாத்திரமுமா மென்பதூஉங் 
கூறினாம் . இதனானே மண் யாண்டு முளதென்றும் , கடம் யாண்டு மில 
தென்றுந் துணியப்பட்டனவென்க. 

ஒரு பொரு ளுளதாகவேண்டின் முன்னரில்லாதிருந்தே நிகழ 
வேண்டும் . இல்லா திருந்தது இறந்தகாலத்ததாம் ; உளதாவது நிகழ் 
காலத்ததாம் . இறப்பும் நிகழ்வு மொன்றெனப்படா . அங்ஙன மாகாத 
வழி இன்மையாய காலமும் உண்மையாய காலமும் வேறாமன்றே ? 
ஒரே ஞான்று இன்மையும் உண்மையுமாத லியையா . கடத்தோற்ற 
முளதாமிடத்துக் கடமிருந்து தோன்றிற்றா? இல்லாது நிகழ்ந்ததா ? 
என்றாசங்கை நிகழும் . ஆண்டை நிகழ்ந்தவழி யிருந்தே நிகழ்ந்ததெ 
னின் இருந்தது தேதோன்றுவதற் கிடனின்றே ; இல்லாததே தோன் 
றிற்றெனின் இன்மையும் உண்மையுங் காலவேறுபா டெய்தலின் 
நிகழ்வின்க ணின்மையு முண்மையுங் கூடா . இப்பெற்றியாற் பொரு 
டோன்றற் கிடனின்று . ஒருபொரு ளழிவுபாடெய்த வேண்டின் 
உள்ள தொருபோதும் அழிவுபாடொருபோது மாதலியையும் . அழியு 
ஞான்று இருந்ததழிந்ததா ? இல்லாததழிந்ததா ? என்ற இக்கடாவி 
னுக் கிருந்த தழிந்ததென்றே விடை கூறவேண்டும் . இருப்பதாய 
வுண்மையும் அழிவதாய வின்மையும் ஒரேஞான் றியையா . இத 
னானே உள்பொருள் அழிதற் கிடனின்று . இல்லது வாராது , உள் 
ளது போகாது ” என்னும் நியாயமே ஈண்டைச் சாலும் . 

காரியமான கடம் அசத் தேனும் காரணமாய மண்ணேனுஞ் சத் 
தென்பாமே யெனின் கூறுதும் . எது காரணமெனப்படுமே 
காரியப்படவே வேண்டும் . ஆடைக்கு நூல் காரணமேனும் பஞ்சி 


படுமோ அது 


யாது 

காரண 


உலகம் சத்தா ! அசத்தா ! 

5 
னுக் கந்நூல் காரியமாகும் . அங்ஙனமே கடத்துக்கு மண் காரண 
மேனும் அம் மண்ணும் தன்காரணமாய அணுக்களுக்குக் காரியமாம் . 

ரியமென்பதனைத்து மெக்காலத்து மின்றென் றிது காறுங் கூறிப் 
போந்தாமாகலின் அம்மண்ணும் அசத்தெனப் படுமென்க . 

காரியமாக வேனுங் காரணமாகவேனு முள்ள தியாதோ அஃதே 
யுண்மையாயுள்ளது , அஃதே சத்தெனின் காரியமாக வேனுங் காரண 
மாகவேனு மிருந்த தியாதோ அஃது காரியமாகவேனுங் காரணமாக 
வேனு மிருக்க வேண்டும் . காரியமெனின் முக்காலத்து மின்றென்று 
துணியப்பட்டதென்க . 

மெனப்படுமோ 

அது காரண 
மாகவே யிராது வேறொன்றினுக்குக் காரியப்பட்டு அசத்தென்னும் 
பெய ரெய்துகின்றது . காரியகாரணஞ் சங்கிலித்தொடர் பேபோன்று 
முடிவின்றி நிற்குமெனின் அஃதுங் காரியகாரணத்தினடங்கி அசத் 
தெனப்படுமென்க. 

பரமாணு அழிவின்றி யெஞ்ஞான்று நின்று காரியப்பட்டு மீண்டு 
மழிந்து காரணமாகவே யிருக்கும் , அஃது காரியப்படுவ தின்று , எஞ் 
ஞான்றுங் காரணமாகவே யிருப்பதொன்றாமாகலின் எனின் , அனைத் 
துங் காரியப்பட்டு அஃதொன்றுங் காரியப்படாதெனக் கோடற்கு 
எனைத்துமே நியாயம் புலப்படுவதின்று . அஃதே காரணமாமெனின் , 
ஓர் பரமாணுவினோடு வேறோர் பரமாணு விரவி , அஃது வேறோர் 
பரமாணுவினோடு விரவி , இங்ஙனமே காரியப்பட்டு மகத்தாகவேண் 
டும் . முன்னர் ஓரணுவினோடு வேறோர் அணு விரவுமாயின் ஓர் 
பால்விரவி , ஏனைய மூன்றுபாலும் விரவா திருக்கவேண்டும் . திருட் 
டாந்தமாக ஓரெலுமிச்சங்கனியோடு வேறோர் கனி விரவுமாயின் ஓர் 
பால் விரவி யேனைய விரவா திருக்கக் கண்கூடாகக் கண்டாமன்றே ? 
இவ்வாறே யோர்பொருளோடு வேறொன்று விரவுங்கால் 
விரவி யேனைய பால் விரவா . விரவியவழி விரவா தனவு நிகழ்தலின் 
முன் பின் நடு முதலியன நிகழ்வது ஒருதலையா மென்க . 
உறுப்பினிகழ்வதோ அஃது காரணமாகாமே காரியமேயாம் . காரண 
மாக நிகழ்ந்தன எனைத்துங் காரியமாக, இஃதொன்றுங் காரி 
யப்படாதென்பது உத்திக் கொத்ததன்று . யாது எவ்வாறு நிகழி 
னுங் காரணமொன் றுளதாக வேண்டுமெனின் அஃதேன் காரியப் 
படாது ? உலகத் தோற்றரவுக்குக் காரணம் வேண்டற்பாற்றெனின் , 
ஆண்டைக் காரணமாய் அணு நிலைபேறுடைத்தாயினன்றா ஈண்டை 
யுலகமென்பது சத்தாம் ? காரியகாரண முடிவின்றிச் சேறலின் அன 
வத்தாதோடமெய்தும் ; ஆகலின் முடிவின் கண் எத்துணையணுவு 
மிருப்பதாகக் கூறல் எவ்வாற்றானு மியையாதென்க. 

கண்ணுக்கும் மனத்துக்கும் விடயமான அணு அசத்தாய்க்கக்கழி 
யினுங் கண்ணுக்கும் மனத்துக்கும் எட்டா அதிநுட்பஅணு உண்மை 
யாயுளதேல் அஃது கண் கூடாமா ? அனுமான அளவையா னறிதற் 


ஓர் பால் 


6 


தத்துவவாதம் . 


பாற்றா ? காண்ட லளவையா னறிவதன்று , அனுமான வளிவையா 
னறிதற்பாற் றெனின் , கண் கூடான சத்தைக் கொண்டு கண்கூடன்மை 

சத்தையறிவது. அனுமானத்துக் கிலக்கணமாம் . . இவ்விலக் 
கணக்தான் புகை சத்து ; நெருப்புச் சத்து . புகை கண்கூடு ; நெருப்பு 
அங்கன மல்லா தது . கண் கூடான 

புகையா னங்கனமல்லாத நெரு 
ப்பை யுணர்வது தக்க திருட்டாந்தமாம் . இது போன்று தாட்டாந்தத் 
துக் கொவ்வாது . கண்ணுக்கும் மனத்துக்கும் விடயமான அணு அசத் 
தனத் துணியப்பட்டது ; கண்ணுக்கும் மனத்துக்கு மெட்டாத 
அணு சத்தெனச் சொல்லப்படுகின்றது கண் கூடாம்புகை சத்தாயிரு 
ப்பது போன்று தாட்டாந்தத்தும் கண்ணுக்கும் மனத்துக்கும் விடய 
டமான அணு சத்தாகவே யிருக்கவேண்டும் . அங்ஙன மன்றி அசத் 
தாய்ப் போந்தமையின் திருட்டாந்தா பாசமாகின்றது . கண்ணுக்கும் 
மனத்துக்கும் விடயமான அணு சத்தாயிருப்பதாயின் கண் கூடான 
இச்சத்தைக் கொண்டு அங்ஙனம் அன்மையான கண்ணுக்கும் மனத் 
துக்கு மெட்டாத அணு சத்தாயிருப்பதன் றனுமானிக்கலாம் . புகை 
யானது ஆராய்ந்துழிப் பனியாய்ப் போந்தவிடத்துப் புகை அசத் 
தாய்ப் போமன்றா ? அற்றேல் நெருப்பு எங்ஙனஞ் சத்தாம் ? அனு 
மானம் தோற்றம் எதார்த்தமென் றிருதிறத்த . இவற்றுள் தோற்ற 
அனுமானத்தால் பொருள் சித்தித்திலது ; எதார்த்த அனுமானத்தால் 
பொருள் சித்திக்கும் . புகை எதார்த்த அனுமானம் ; புகைபைப் போல் 
தோற்றி ஆராய்ச்சியின் கண் அஃதின்றிநின்ற பனி தோற்றவனுமான 
மாம் . எதார்த்த அனுமானப் புகையால் நெருப்புச் சித்திக்குமன்றித் 
தோற்ற அனுமானப் பனியாற் சித்தித்தற்பாலதா ? அங்கனமே 
கண்ணுக்கும் மனத்துக்கும் விடயப்படும் அசத்தான தோற்ற அனு 
மானத்தால் கண்ணுக்கும் மனத்துக்கு மெட்டாத அணு சித்தித் 
தற்பாலதன்று . 

“ உலகினின்றும் பற்பல பொருள்கள் காரியப்பட்டுப் பின்னைக் 
காரணமாவதைக் கண்டிருக்கின்றாமன்றி , உலகங் காரியப்படுவதை 
நாமேனும் நம்முன்னாரேனுங் கண்டதுமின்று ; கேட்டதுமின்று . 
காண்ட லுடலானன்றி யாகாது ; கேட்டல் ஏனையோர் கூறக் கேட்க 
வேண்டுவது ; கூறல் காண்டலின்றி பெங்ஙனமியையும் ? காண்டல் 
உடலினோடுங்கூடியே நிகழற்பாலதாம் ; உடல் உலகன்றி யின்றாம் . 
உலகத்தின் இன்மை யுடலன்றிப் பிறிதொன்றிருந்து கண்டாரைக் 
காண்கின்றிலேம் . அற்றாகலின் உலகமெஞ்ஞான்று முள்ளது ; காரிய 
மன்று , காரணமே " யெனின் கூறுதும் . 

எவ்வெப்பொருளினையு மாராயின் ஒன்றன் கூட்டம் , பலவி 
னீட்ட மென்றிருக்த . ஒன்றன் கூட்டம் பலவினீட்ட மென்பவற்றின் 
பாற் படுவனவன்றி யெப் பொருளும் யாண்டு முளவாகா . திருட்டாந்த 
மாகக் கட மொன்றன் கூட்டமா ? பலவினீட்டமா ? எனின் ஒன்றன் 
கூட்டமேயாம் . ஒன்றன் கூட்டமாய மண்ணையன்றி முக்காலத்தினுங் 


உலகம் சத்தா ? அசத்தா ? 

7 
கடமென்பதொன்றின்றாம் ; அம் மண்ணு மொன்றன் கூட்டமான 
அணுவினையன்றி பாகா , பலவினீட்டமும் இவ்வாறே காண்க . இங்க 
னமே ஒவ்வொரு பொருளினையும் ஆராயுங்கால் இன்றாக வே முடி 
யும் . உலக மிங்கனமாய ஆராய்ச்சியான் இன்றெனப்படும் . ஒன்றன் 
கூட்டம் , பலவினீட்டமென்பன காரணடாகக் கூடி நின்று வோகத் 
தோற்றுமவசரத்தினைக் காரியமெனப்படும் . முன்னரே யணுவினைப் 
பூருவபக்கப்படுத்தினாம் ; ஆண்டை யுணர்க . 

“ உலகங் காரியப்படுவதைக் கண்டாருங் கேட்டா 
எஞ்ஞான்றும் நித்திய " மேல் , உலகஞ்சத்தாய் எஞ்ஞான்றும் நித்திய 
மா ? அசத்தாய் எஞ்ஞான்றும் நித்தியமா ? சத்தாய் எஞ்ஞான் 
றும் நித்திய மேல் சத்தென் றுரைப்பது எவ்வாற்றனும் இயைந் 
திலது . அசத்தாய்நின்று நித்தியமேல் இல்லாதது நித்திய மென்றுரை 
த்தலா லென்பயன் ? இல்லாத முயற்கொம்பினையும் நித்திய மென் 
அரைப்பதற்கு ஒக்குமன்றா ? உலகம் எக்காலத்து மின்றாகலின் உல 
கத்தினைக் காரியமென்றேனுங் காரணமென்றேனுங் கூறுத லெத் 
துணையும் இயையாதென்க. 

இதுகாறுங் கூறிப் போந்ததனான் உலகம் அசத்தாய்க் கழியி 
னுங் கண் கூடாக இன்பத்துன்பங்களைத் துய்க்கின்றா ;ே யாங்ஙனம் 
உலகை அசத்தென் றுரைப்பதெனிற் கூறுதும் : - இன்பத்துன்டங் 
சளைத் துய்ப்பார் யார் ? நாமே . நாம் யார் ? மானிடர் . மானிடர் காரி 
யமா ? காரணமா ? காரியம் . காரியம் பொய்யென்பதனை முன் 
விளக்கினாம் . காரணமான உறுப்போ , அவை தாம் , தமது காரண 
மாய ஊன் , குருதி , என்பு முதலி பவற்றை நோக்கக் காரியப்பட்டுப் 
பொய்பேயாம் . இவ்வாறே ஒரோவொன்றும் பொய்யாமிடத்து இன் 
பத்துன்பங்களும் அவற்றினைத் துய்க்கும் அனுபவங்களும் பொய்யா 
சப்போ தலாகும் . இஃதென்னை ? வாயடி கைபடியா யிருக்கின்றதன்றி 
ஐய நிகழ்ச்சி யொழிந்த தின்றெனின் , சொப்பன முழுவதூஉம் 
பொய்யா மன்றே? சொப்பனத்திற் கண் கூடாகக் கண்டிருக்கும் இன் 
பத் துன்பங்களும் அவற்றினுக்கு முதலாயுள்ள சொப்பன வுலகமும் 
பொய்யென்று துணிந்ததின்றா ? அவ்வாறே யிவ்வுலகினையும் இன் 
பத்துன்பங்களையும் ஏன் பொய்யென் றியம்பற்பாற்றன்று ? 

ஒருபொருளினை யறிய வேண்டுவான் அப்பொருட்கு வேறாய் 
நின்றே யறிய வேண்டும் . வீட்டினை யறிய வேண்டுவான் வீட்டிற்கு 
வேறாய்நின்றே யறிய வேண்டும் . இவ்வாறே யெவற்றினையும் உணர் 
கின்றாம் . அற்றேல் , உலகத்தை யறியவேண்டுவான் : உலகினுக்கு 
வேறாய்நின்றே யறியவேண்டும் . அவ்வாறு கண்டுரைத்தா. ரொரு 
வருமிலர் . காண்பவர் சமட்டியான உலக அமிச வியட்டி சரீரத்தைக் 
கொண்டு உணர்கின்றமையான் அது வேறுபட்டு உணர்ந்ததாக யாங் 
ஙனம் கூறற்கிடனாகும் ? அசத்தியமான சொப்பன சகத்தின்கண் 


னரே 


8 


தத்துவவாதம் . 


அச்சகத்தின் அமிச அசத்திய சரீரங்கொண்டு அச்சகத்தை ஆண் 
டுக் காணுந் துணையும் அது சாத்தியமாகவே நிகழினும் , அச்சகத்தினை 
யும் அச்சகத்தின் அமிச சரீரத்தினையும் விட்டு வேறாயிருக்கும் இஞ் 
ஞான்று தோன்றாது பொய்யாகப் போந்ததின்றா? சொப்பனாவத்தை 
யின்கண் சொப்பன சகத்தைச் சத்தியபாகக் காணினும் காணுமஞ் 
ஞான்றும் அச்சொப்பன சகம் யாங்ஙனமித்தையோ , அங்ஙனமே 
இச்சகத்தினையும் இச்சசத்தின் அமிசமான சரீரத்தைக் கொண்டு 
காணுந் துணையும் சத்தியமாகத் தோற்றினும் அங்ஙனமே இச்சகமும் 
மித்தையென் றுரைத்தல் ஏனடாது ? இதனானே ஒரு பொருளினை 
யறிய வேண்டின் அறிபவன் வேறாயிருந்தே யுணரவேண்டுமென்றும் , 
அங்ஙனமின்றி யதுவாயிருந்துணர்தல் பொய்யு மெய்யுமாகத் தோற் 
றுமென்றுங் கூறியவாறாயிற்று . 

ஒருபொருளினை யுளது இலதென் றாயுங்கால் அப்பொருளின் 
ஓர்பால் மற்றோர் பாவினோடு உற்றறிதலானே யுளதெனக்கோட 
லெவ்வாற்றானு மமையாது . அங்ஙனங் கொள்ளுங்கால் கானல் நீரின் 
அலை மற்றோசலை போடு பொருந்துவதனானே அக்கானல் நீரும் உண் 
டெனக் கொள்ள வரும் . இங்ஙனமே யுலகத்தின் ஓர் பகுதி மற்றோர் 
பகுதியினோடு பொருந்துமாற்றானே யறிஞர் உலகைச் சத்தென்று 
ஓதாசென்க . 

இவையனைத்தும் நியாயமேனுங் கண்கூடாகக் கடத்தைவனைந்த 
நிமித்தகாரணனான குலாலனையும் , துணைக்காரணமாய தண்டு சக் 
கரங்களையும் எவ்வாற்றான் அசத்தியமாகக் கூறற்பாற்றெனின் , குலா 
லனையுந் தண்டுசக்கரங்களையுங் காரியகாரண பக்கமாய் ஆராயுமிடத் 
துப் பொய்யாக முடிகின்றதன்றோ? சொப்பனத்தின்கண் குலாலன் 
தண்டு சக்கரங்களைக்கொண்டு கடமுதலானவற்றை வனையக்காணி 
னுங் குலாலனுந் தண்டு சக்கரங்களும் அவற்றினுக்கு உபாதான 
காரணமான சகமும் யாங்ஙனம் பொய்யாமோ , அங்ஙனமே யிஞ் 
ஞான்றும் பொய்யென்னாமை யாதுபற்றியென்க. இதனானே யுலக 
மென்பது அசத்தென்றே துணிதற்பாற்றென்க . 
(1886 ஆகஸ்ட்டும் 23 உசுதேசமித்திரன் , 30 உப்ரம்மவித்தியா ) இந்து . 


உலகம் அசத்தா ? சத்தா ? 


இந்தச் சங்கையைப்பற்றி யாலோசிக்குமிடத்து , உலகத்தினது 
இலக்கணம் இன்னதென்றும் , சத்தினிலக்கணம் இன்னதென்றும் , 
அசத்தினிலக்கணம் இன்னதென்றும் முன்னம் வரையறுத்துப் பின் 
அவ்வுலகம் சத்தின்பாற் , படத்தக்கதோ அல்லது அசத்தின்பாற் 
படத்தக்கதோ வெனத் தருக்கித்துப் பாற்படுத்தல் வேண்டும் . இங் 
நனஞ் செய்யாமல் சத்து அசத்துகளை மாத்திரம் தமக்குத் தோன்றிய 


உலகம் அசத்தா? சத்தா ? 


9 


மட்டும் ஒருவாறு வரையறுத்துவிட்டு , வரையறப்படுத்தாத உலகத் 
தைச் சத்தென்றாவது அசத்தென்றாவது தீர்மானித்தலைக்காட்டினும் 
அந்தகநியாயம் வேறொன்றுளதோ ? நிலக்கரி உ.லோகமா ? கல்லா ? 
வன ஆசங்கை நிகழுழி , .நிலக்கரி இன்ன தென்றும் , உலோகம் 
இன்னதென்றும் , கல் இன்னதென்றும் இலக்ஷணசித்தப்பட்டா 
லன்றா இதன் இலக்கணம் இதனோடு பொருத்தம் . ஆதலால் அனு 
தரும சம்பந்த வாற்றலால் இது இதுவேயாம் என்று துணிதல் கூடும் . 

1886u ஆகஸ்டுமீ 23 ... மித்திரனில் வெளியாகிய “ இந்து ” 
வைப்போலாது , நாம் உலகம் இன்னதென்றும் , சத்து இன்னதென் 
றும் , அசத்து இன்னதென்றும் முன்னம் வரையறுத்து , பின் உல 
கம் சத்தென்றும் அசத்தென்றும் தீர்மானிப்பாம் . 

உலகம் , அல்லது வஸ்து , அல்லது பூதியம் என்பது தனக்கென 
ஒர் சொரூபமின்றி , முக்காலத்து நிகழு மெல்லாச் சொரூபங்களுக் 
தாமாய்க் குருத்துவம் , இயக்கம் , ஆகருஷிணம் , திரிவு முதலியவற் 
றை அபின்னமா யாண்டு முடைய உண்மைப்பொருள் ; இதுவே சத் 
தென்றும் சொல்லப்படும் . 


இந்தச் சத்தினுடைய அபாவமே அசத்தாதலாலும், அசத்து 
யாண்டு மில தா தலாலும் இல்பொருள்களுக்கு இலக்கணமு மின் 
றென்க. 

ஆதலால் உலகம் சத்தின்பாற்படுமேயல்லாது சத்திற்குச் சர்வ 
விரோதமாகிய அசத்தின்பாற்படாது . 

ஆனால் மேற்சொன்ன பத்திரிகையில் உலகம் அசத்து என்று 
காட்டிய ஸ்ரீமான் “ இந்து ” வின் நியாயம் போலியோவெனின் முக் 
காலும் போலியே . அதை ஈண்டுக் காட்டுவாம் . 

இவ்விந்து , “ சத்து யாண்டுமுள்ளது என்று கூறினாரே யல்லது 
அது இது வென்று காட்டினாரில்லை. சத்துக்கு உதாரணமாகப் படத் 
தைக் கூறினாலோவெனின் , படம் யாண்டு முள்ளதா ! படம் காரண 
மா ; காரியமா ; காரியமெனின் , இவர் கூறிய கடநாஸ்தி நியாயமே இவ 
ருக்கு விரோதமாகின்றது . படத்தை வியவகாரிகமாய்க் கூறியதே 
யல்லாமல் பாரமார்த்திகத்திற்கு அன்று எனின் , யாண்முெள்ளது 
பாரமார்த்திக சத்தா ? வியவகாரிக சத்தா ? பாரமார்த்திக சத்தெனின் , 
இலக்கணங்கூறியது ஒன்றற்கும் எடுத்துக்காட்டியது ஒன்றுமாகின் 
றமையால் பாம்புகடிக்குத் தேள்விஷந்தீரு மருந்தளித்தது போலன் 
றோ இருக்கின்றது . அசத்து யாண்டுமிலது என்று கூறி , பின்னர்க் 
காட்சியைக் காணப்படுபொருளாகவும் , சொல்லைப் பொருளாகவும் , 
காட்சி , சொல் ஆகிய இவ்விரண்டையும் பொருளாகவும் மயங்கி உதா 


10 


தத்துவவாதம் . 


ரணங் கூறியுள்ளார் . இலக்ஷணமெல்லாம் அவற்றை யேற்றுள்ள இல 
க்ஷியப்பொருளுக்கே யல்லாமல் , இல்பொருளுக்கன்றே . இல்பொரு 
ளுக்கு உதாரணம் பகர்ந்தது என்னபயனைக்கருதியோ? மேலும் இவ் 
வாதி உற்பத்திக்கும் உருமாற்றத்திற்குக் பேதமுணராமல் மயங்கி 
வாதாடுகின்றார் . உற்பத்தியாவது முதற்காரண மில்லாமல் உண்டா 
வது . உற்பத்தியை வை திகிகள சிருஷ்டியென்றுங் கூறுவர் . “ இல் 
லது வாராது ” என்ற நியாயம் இதற்கே பொருந்துமா தலால் , இத 
ற்கு உதாரணமும் கிடையாது . உருத்திரி தலாவது ஓர் உரு மற்றொ 
ருருவாய்த்திரி தல் . இதற்கு உதாரணம்கடமே . கடமென்பது ஓர்வகை 
ருவிற்குத் தமிழ்நாட்டார் சொற்சுருக்கமாய் வைத்துக்கொண்ட கற் 
பிதப்பெயரேயல்லது வேறல்ல . இந்தக் கடம் மண்ணாயிருந்தாலும் 
கடம் தான் , பொன்னாயிருந்தாலும் கடம் தான் , செம்பாயிருந்தாலும் 
கடம்தான் , பித்தளையாவிருந்தாலும் கடம்தான் . கடஉருவம் மாறி 
னும் வஸ்துவாகிய மண் , பொன் , செம்பு , பித்தளை இவைகள் மாற 
வும் மாறா; அழியவும் அழியா. ஆதலால் தான் உள்ளது போகாது 
என்னும் நியாயமும் இதற்கே பொருந்தும் . 

இன்னும் இவர் கூறிய சத்து அசத்துக்களின் லக்ஷணவியாப்தி 
தோஷங்களைப்பற்றி விசாரிப்போம் . சத்துக்கு அசத்து சர்வவிரோத 
மாயின் , இவர் சொன்ன இலக்கணங்களில் வியாப்தி தோஷமின்று . 
சர்வவிரோதமல்லாக்கால் , வியாப்திதோஷம் கூறாதேயமையும் . ஆத 
லால் அவ்விலக்கணங்கள் சர்வ விரோதமா அல்லது வேறு விரோத 
மா வென்பதனை நியாயசாத்திரப் பிரமாணத்தால் விளக்கிக்காட்டு 
வாம் : 

விரோதம் சர்வவிரோதமென்றும் , சம்பவவிரோதமென்றும் , 
பாரிசேடவிரோதமென்றும் , சகளவிரோதமென்றும் நான்குவகைப் 
படும் . இவற்றுள் , 

யாண்டு முள்ளது சத்து 
1. சர்வவிரோதம் 

ஓர்போதும் இல்லது அசத்து 
2. சம்பவவிரோதம் 

யாண்டுமுள்ளது சத்து 

சிலபோதுள்ளது சத்து 
3. பாரிசேடவிரோதம் 

யாண்டுமுள்ளது சத்து 
யாண்டுமில்லது அசத்து 

f 
4. சகளவிரோதம் 

சிலபோதுள்ளது சத்து 

சிலபோ தில்லது அசத்து 
மேலே இவர் கூறிய இலக்கணப்படி சத்துக்கும் அசத்துக்கும் உள்ள 
விரோதம் சிறப்பாந்தன்மையின தாகிய சர்வவிரோதத்து ளடங்காமல் , 
சிறப்பின்மையாகிய பாரிசேடவிரோதத்து ளடங்குகின்றமையால் , 
அசத்திற்குக் கூறிய போலி இலக்கணத்தில் வியாப்திதோஷமுண்டா 
கின்றது . இவ்வியாப்தி தோஷத்தை நையாயித்துக்காட்டுவாம். 


உலகம் அசத்தா ? சத்தா ? 


11 


எது அசத்தோ அது யாண்டுமில்லது . 
கடம் 

அசத்து என்றதனால் 
கடம் 

யாண்டுமில்லது . 
வனைந்ததற்குப் பின்னும் அழிவுப்பாட்டிற்கு முன்னும் கடமுண் 
டாதலால் கடம் யாண்டுமில்லதாய் எங்ஙனமாகும் ? கடம் யாண்டு 
மில்லதல்லாதபோது அசத்தெப்படியாகும் ? கடம் யாண்டு முள்ளது 
மல்லவா தலால் சத்தும் அன்று . இவர் கூறிய இலக்கணப்படி கடம் சத் 
தும் ஆகாமல் அசத்தும் ஆகாமல் சங்கர சங்கேதநிலையில் நிற்கின் 
றது ; ஆதலால் இவர் கூறிய அசத்திலக்கணத்தோடு இவரது உதா 
ரணமே முரண்படுகின்றது . உலகத்திலே நையாயிகரெல்லாரும் ஒன் 
றைக் காரணமென்றும் , மற்றொன்றைக் காரியமென்றுங் குறிப்பது 
சொரூபத்தை 

நோக்கியே யல்லாமல் வஸ்துவை நோக்கியல்ல . 
வஸ்து வோ காரணத்திற்கும் காரியத்திற்கும் நியதமாயிருப்பது . 
மனோபாவனையால் காரணத்தை நோக்குழிக் காரியமும் , காரியத்தை 
நோக்குழிக் காரணமும் இன்மையாய்க் காணப்படினும் இவ்விரண் 
டிற்கும் நியதமாயுள்ளது எதுவோ, அது எக்காலத்தும் உள்ளதே ; 
அதுவே சத்தென்பதும் , வஸ்துவென்பதும் , உலகமென்பதுமாத 
லால் , உலகு அசத்தாதல் ஒருக்காலுமில்லை. இதனைச் சிந்தித்து 
இந்துவென்னப்பட்ட நமது நன்பர் பின் மறுமொழி பகர்வாராக . 
( 1886u செப்டெம்பர் 26s தத்துவவிவேசினி.) ஹிதோபதேசி . 


விடை கூறல் . 


" உலகம் சத்தா ? அசத்தா ? என்பது " இவ்விடயத்தினைச் சுட்டி 
முன்னர்ச் சுதேசமித்திரனினும் , பின்னர்ப் பிரமவித்தையினும் 
வரைந்திருந்தாம் . அதனை “ ஹிதோபதேசியார் ” என்னும் நமது 
நண்ப ரொருவர் “ தத்துவவி வேசினி ” என்னும் பத்திரிகையின் கண் 
தமக்குத் தோன்றியாங்கு பொறித்து விளக்கினர் . அதனை 1886u 
அக்டோபர்மீ 30s பிரசுரமான பிரமவித்தையின் கண்ணும் காண்க . 
இனி யெமக்குப் போந்தவாறு நிறுத்துவான் பின்வருமாறு வரை 
கின்றாம் : 

உலகம் சத்தா ? அசத்தா ? என்புழி யீண்டை யுலகவிலக்கண 
மெனைத்துணையும் கூறகில்லாது ஏனைய விரண்டற்கு மிலக்கணமுணர்த் 
திய தெம்மாட்டுக் குற்றமென் றுணர்த்தியபின்னர், அவ்விலக்கண 
முணர்த்திய தொடங்கும் தாமேனும் அம்மூன்றனுக்கு. நன்குணர்த் 

னரா ? இன்றே . இவர் உலகினிலக்கணமே சத்துக்கு மென்பதன்றி 
உலகவிலக்கணமும் , குருத்துவமுதலிய சில குணங்களையுடைய உண் 
மைப்பொருளே யென்றனர் . அவ்விலக்கணத்தின்பா லுண்மைப் 
பொருளெனச் சேர்த்தற்குக் காரணம் யாதோ அறிந்திலமென்க. இவ் 
வாறு இலக்கணங் கூறிப்போந்து அதனை யே சத்தெனக்கொண்டு , 


12 


தத்துவவாதம் . 


இதனானே தாமிம்மூன்றனுக்கு மிலக்கண முணர்த்தியதூஉம் சால 
வியக்கற்பாற்றேயாம். உலகம் சத்து என்னு மிரண்டனுள் ஒன்றனுக் 
கிலக்கண முணர்த்தி மற்றொன்றனை யிவருங் கூறாதொழிந்தனர் ; 
யாமு மவ்வாறே கூறாதொழிந் தாம் . இதனானே 

நம்பால் யாது 
குறைவு ? இன்னோர்க்கஃதேனின்று ? இவர் உலகமே சத்து , சத்தே 
யுலக மென்றன் றோ வுணர்த்தினாரெனின் அஃதூஉ மியைபுடைத்தன் 
றென்க . அஃதங்கனமேல் இவ்வாசங்கை யாங்ஙன நிகழும் ? கடம் 
கலசமா ? படமா ? என்றோ ராசங்கையுளதே லஃதியையும் . இவர் 
எடுத்துக்காட்டிய நிலக்கரி உலோகமா ? கல்லா ? என்னு மாசங்கையின் 
கண் நிலக்கரியென்பதூஉம் ,உலோகமென்பதூஉம் பரியாயபதமன்றே ! 
இவற்றுள் ஒன்று சாமானியமும் , மற்றொன்று விசேடமுமா மென்க. 
ஈண்டங்கனமின்றி யிரண்டு மொரோவொருபொருள் கருதியதெனக் 
கூறி , மீண்டுங் கூறியது கூற லென்னுங் குற்றத்திற் கிடனாகா 
தியாங்ஙனந் தப்புவர் ? 

உலகமென்னுஞ் சொற்பொருளை நன்காராய்ந்துழி அஃது 
காணப்படுவதென்னும் பொருட்டதாகலின் காணப்படுவதென்பதற் 
குலகமென்ப திபையும் . இன்னோர் நையாயிகநூல் வல்லுனர் போன்று 
வரைந்தனரே யல்லது சத்த நூல் வல்லார்போன்றல்லர் . இஃதியாங்ஙன 
மெனின் காட்டுதும் : 

உலகமென்னுஞ் சொல் ( லோக் ) காண்டலெனப் பொருள்படும் 
வடமொழிப்பகுதியென் றுய்த்துணர்வரேல் உலகமென்ப துண்மைப் 
பொருளென் றெவ்வாற்றானுங் கூறத் துணியார் . இனி உலகமெனி 
னும் திருசியமெனினு மொக்கும். உலகமென்னும் பதார்த்த வியல் 
பினை நன்குணர்ந்து கொள்ளு நிலையினன்றே யிவ்வாசங்கை யெழும் ? 
அதனானே யிவ்வாசங்கையின் விடயமான விரண்டு தன்மைகளையும் 
உணர்த்துவான் வேண்டியதே யின்றியமையாமை யுடைத்தென்பது 
கருதி , யிவ்விரண்டினுக்கே யிலக்கணம் பாக்கக்காட்டினாம் . சத்து , 
அசத்தென்னு மிவ்விரு சொற்களுக்கும் பொருள் , உள்பொருளினை 
யும் இல்பொருளினையு மே யுணர்த்தினமையே சாலுமென்பதனை வட 
நூல் வல்லார்வாய்க் கேட்டுணர்க . அங்கன முணரமாட்டாமையானே 
கடமென்னும்பெயர் தமிழ் நாட்டாரிட்டு வழங்குவதெனக் கூறி 
யுள்ளார் . 

“ உலகம் , அல்லது வஸ்து , அல்லது பூதியம் என்பது தனக் 
கெனவோர் சொரூப மின்றி முக்காலத்து நிகழு மெல்லாச்சொரூபங்க 
ளுந் தாமாய்க் குருத்துவம் , இயக்கம் , ஆகருஷணம், திரிவு முதலிய 
வற்றை யபின்னமா யாண்டு முடைய வுண்மைப்பொருள் ; இதுவே 
சத்தென்றுஞ் சொல்லப்படும். ”எனக் கூறினர் . உலகம் அல்லது வஸ்து 
அல்லது பூதியம் என்பது தனக்கென்றோர் சொரூபமிலதென்று 
கூறிப்போந்த இவரே, பிறாண்டும் எல்லாச்சொரூபங்களுந் தாமா 


உலகம் அசத்தா? சத்தா ? 


13 


யென முரணிக் குருத்துவம் , இயக்கம் , ஆகருஷணம் , திரிவு முகலிய 
வற்றை யபின்னமாகவுடையவுண்மைப் பொரு ளென்றனர் . உண்மைப் 
பொது 

பாரு ளிஃதென வெள்ளிடை மலை போல விளக்காது குருத்துவ 
முதலனவற்றை வாளா கூறியதனாற் போந்த பயனென்னை ? இதுவே 
சத்தென்றும் சொல்லப்படு மென்பதனுள் இதவெனுஞ் சுட்டெதன் 
மேற்று ? அச்சுட்டினை யேற்கும் பொருளின்னதெனக் குறிப்பதற் 
கெனைத்துணையும் வகையின்றே! இதற் கியாது கூறுவதெனக் கடாவி 
யொழிக. “ இந்தச் சத்தினுடைய அபாவமே அசத்தாதலாலும் , 
அசத்து யாண்டு மிலதாதலாலும் இல் பொருளுக் கிலக்கணமு மின் 
றென்க ” என்றனர் . சத்து இனைத்தென் அணர்த்தாமேசத்தினபாவம் 
அசத்தென்றதூஉம் , அசத்து யாண்டுமிலதென்ற தூஉம் , இல் பொரு 
ளிற் கிலக்கண மின்றென்ற தூஉம் பயனில் கூற்றேயா மென்றொழிக. 
இது நிற்க ; 

இலக்கணக்குற்றஞ் சிலவெடுத்துக் கூறுவான்றொடங்கி இல் 
பொருளுக்கிபையுமா வெனக் கூறினர் . அற்றேல் தாங்கற்ற தருக்க 
நூலில் அபாவ நான்கு மெற்றுக்கு மறந்தனரோ ! அஃதுணர்கின் 
றிலம் . அற்றேல் அஃதாக . 

இனி இலக்கணக்குற்ற மெடுத்துரைக்கப் போந்து இலக்கியங் 
காட்டி நிறுத்திய தமைவுடைத் தன்றென்றனர் . அஃது நன்று ! 
நன்று !! இதுநிற்க ; சததுக்குதாரணங் காட்டிய தூ உம் போலியென்எற 
னர் . அந்தோ ! வியவகாரிகசத்துவாயிலாகப் பாரமார்த்திகசத்தை 
உணர்த்துவான் அங்ஙனமுரைத்ததல்லது உள்ளவாறு சத்தெனப் 
படுவது பிரம மேனும் , விவகாரத்திற் காட்டுவான் றொடங்கிய இத 
னைக் காட்டி நிறுத்திய தூஉ மென்க . 

காரண காரியங்க ளெனைத்தினுக்கு மூலமாயுள்ளது உலகப் 
பொருள் ; அதனையே சத்தெனத் துணிந்தவர் இங்ஙனமே யன்றா 
கடம் சத்தெனப்படுவதென்றனர் ? யாம் கூறி பாங் கஃது சத்தாகாதே 
னும் இவருரைத்தவாற்றான் சத்தாக விபைவ தியாண்டையதென்க . 
இனி “ உற்பத்தியாவது முதற்காரணமில்லாம லுண்டாவது " என் 
றுரைத்துப்பிறாண்டும் “ உற்பத்திக்கும்உருமாற்றத்திற்கும் பேதமுண 
ராமல் மயங்கி வாதாடுகின்றார் என்றனர் . இஃது நன்று ! நன்று !! 
எம்மை வசை கூறுவா னிப்பு துவிதி புனைந்ததூஉமன்றி " வைதிகி 
கள் சிருட்டியென்றுங் கூறுவர் என்றனர் . இனி இவர் வரைந்த 
நூலினைக் கற்கப்புகுவார் அங்ஙனங் கோடலமையும் . இவர் கற்று 
ணர்ந்த தருக்க நூலின்கண் உற்பத்திக்கிலக்கணம் முதற்காரணத்திற் 
றோன்றும் பொருள் முதற்கணத்தோடியைபுடைத் தென்றன்றா இபம் 
புந் தகைமைத்து ? கணமென்பது ஓர்கால நுட்பப்பகுதி என்க . 

கடமோருருவிற்குப் பெயரென்றனராகலின் கடம் குணப்பெய 
ரேயல்லது பொருட்பெயராத லெத்துணையு மியையாதென்க. அற்றேல் 


மில் 
14 

தத்துவவாதம் . 
கடத்தைக் கொண்டுவா , கடத்தின்க ணீரிருக்கின்றது இன்ன விவ 
காரங்க ளெவ்வாற்றா னியையும் ? உருவங் குணமாகலின் அத குத் 
தொழிலின்று . அஃது. நீரிருப்பதற் கெவ்வாற்றா னாதார மெனற்பா 
லது ? இவர் , நாம் கூறிய இலக்கணத்தின்கண் வியாத்திதோட முண் 
டென முன்னர்க் காட்ட முயன்று , அத்தோடங்களைத் தாமறிந்த 
துணையும் எடுத்துக்காட்டியும் இறுதியின்கண் எனைத்துணையும் 
பயன்படாது சென்றமைபின் யாதோ சில கூறி விடுத்தனர் . சர்வ 
விரோதம் யாண்டுமுள்ளது ஒருபோது மில்லது என்றும் , பாரிசேட 
விபோதம் யாண்டுமுள்ளது யாண்டு மில்லது என்றும் , இரண்ட 
னுள்ளும் முற்கூறிய விரோதம் விசேடமென்றும் , பின்னருரைத்த 
மை சாமானியமென்றும் கூறி , யாம் கூறிப்போந்தமையைச் சாமா 
னியத்து ளடக்கினர் . இவர் கூறியாங்கு முதல் விரோதத்தினுக்கும் 
மற்றொன்றினுக்கும் ஒருபோது மென்னும் பதமும் , அதன் பரியாய 
மாகிய யாண்டுமென்றது உம் சொன்மாத்திரையான் வேறுபாடுடைய 
தேனும் பொருள் மாத்திரையான் யாங்ஙனம் வேறுபாடுடையதெனக் 
கடா வியொழிக, இன்னோரன்னவற்றை யிவரே நன்குணர்த்த வல்லு 
னர் போலும் ! யாண்டும் . வியர்த்திதோட மென்பதனை மறவியின்றிக் 
கூறுமாற்ற லுடையாராகலின் எந்நூலுள் எவ்வாசியர் கூறியுள்ளா 
ரென் றையு றுவார்க்கு அதனைத் தெற்றென் றுணர்த்துவரென்க . 

" கையாயிக ரெல்லாரும் ஒன்றைக் காரணமென்றும் , மற்றொன் 
றைக் காரிய மென்றும் குறிப்பது சொரூபத்தை நோக்கியே யல்லா 
மல் வஸ்துவை நோக்கியல்ல வென்றும் , காரணம் காரியம் இவ்விர 
ண்டு மனோபாவனை யென்றுங் கூறிப்போந்தனர் . இதனானே வஸ்து 
சொரூப மன்றென்பதுவே திண்ணமென்றன்றா புலப்படுகின்றது ? 
இது நிற்க; வஸ்து தனக்கெனச் சொரூப மின்றென முன்னர்க் கூறிப் 
போந்து , பின்னர்ச் சொரூபத்திற்கே காரணமென்றுங் காரியமென் 
றுங் கூறிய தெற்றிற்கென்க . மனோபாவனையால் 

காரண ததை 
நோக்குழிக் காரியமும் , காரியத்தை நோக்குழிக் காரணமும் , இன்மை 
யாகக் காணப்படினும் இவ்விரண்டிற்கும் நியதமாயுள்ள தெதுவோ , 
அது எக்காலத்துமுள்ளதே ; அதுவே சத்தென்பதும் வஸ்து வென் 
பதும் உலகமென்பது மாதலால் , உலகு அசத்தாதல் ஒருக்காலு 

. 
வாற்றான் வஸ்துவின் கண் காரியமும் காரணமு மின்றென்றே 
துணிபு . காரணத்தை நோக்குங்காற் காரியமென்ப தின்மையேனுங் 
காரியத்தை நோக்குங்காற் காரணமின்றென் றியாங்ஙனங் கூறற் 
பாற்று ? மண்ணை நோக்குங்காற் கடமென்ப தின்மையேனுங் கடத் 
தை நோக்குங்கால் மண்ணென்ப தியாங்ஙன மின்மையாம் ? வஸ்து 
வோ காரணத்திற்கும் காரியத்திற்கு நியதமாயிருப்பது என்றுங் 
கூறியுள்ளார் . அவ்வஸ்து காரியமா ? காரணமா ? இரண்டி னொன்றா 
கற்பாலதே துணிபு . காரியமெனின் அதற்கு மோர் காரண முளதா 


12 


உலகம் அசத்தா ? சத்தா? 


15 


ட்மண் 


தல் வேண்டும் ; காரணமெனின் அஃது மற்றொன்றினுக்குக் காரியப் 
படல் வேண்டும் . இங்கன முடி.பின்றிப்போ தரலின் எல்லையின்மை 
யென்னும் அனவத்தாதோட மெய்தும் . யாம் ஆண்டை அணுகாரண 
வாதமறுப்பு நன்குணர்த்தினா மாகலி னிவர் இறுதியின் கண் பொரு 
ளின்னதெனக் கூறிற்றிலர் . 

இனி " உருத்திரிதலாவது ஒருரு மற்றோருருவாய்த் திரிதல் ; 
இதற்குதாரணங் கடமே ” என்றும் , கடவுருவமாறினு 
மாறாது ” என்று முரைத்தனர் . உருவென்பது குணம், மண்ணின்கண் 
யாதுகுண நிகழ்ந்தது ? வளைதல் , குவிதன் முதலனவெனின் எம்மண் 
அக்குணங்களை யெய்திற்று ? எனைத்துந் தலைப்பெய்தெனின் தனித் 
தனி மண்ணும் அக்குணத்தைச் சிறிது சிறிதேனு மெய்தினன்றிக் 
கூறற்பாற்றன்று . காரிய மாறினும் காரண மாறாதென்பதனான் 
வஸ்துவாகிய மண் மாறாதென்றனர் . யாது காரண பொனப்படுமோ , 
அஃது மற்றொன்றினுக்குக் காரியமெனப்படுமே . இங்ஙனமாகலின் 
அழிவுபாடெய்தாக் காரணம் யாது ? அக்காரணத்திற் குறுப்புளதா ? 
இலதா? உளதாயின் காரணமெனக் கூறற்பாற்றன்று ; இலதேல் காரிய 
மாதற் கியைபுடைத்தன்று . இதுநிற்க ; 

" வனைந்த பின்னும் அழிவுபாட்டிற்கு முன்னுங் கடமுண்டாத 
லால் கடம் யாண்டு மில்லதா யெங்ஙனமாகும் ? கடம் யாண்டு மில்ல 
தல்லாத போது அசத்தெப்படியாகும் ? என்றனர் . அற்றேல் வனைந்த 
பின்னரும் அழிவுப்பாட்டிற்கு முன்னருங்கடமுள தென் றிவர்க்கியாவர் 
கூறியுள்ளார் ? யாம் அங்ஙனம் இதுகாறுங் கூறிப் போந்தோமல்லேம் . 
பெயர்த்தும் யாம் வரைந்ததனைச் சிறிது நோக்குங்கா லஃது பூர்வ 
பக்கத்தவர் துணிபென் றுணர்ந்து “ கடம் சத்து மாகாமல் அசத்து 
மாகாமல் சங்கரசங்கேத நிலையி னிற்கின்றது ” என்றெம்பாற் கூறிப் 
போந்த குற்ற மெனைத்துணையுங் குற்றமன்றெனத் தாமே தெரிப்பர் . 
இனி, இவர் முன்னர்க் கூறிப்போந்த வுலகவிலக்கணம் வேறு ; 
இறுதிக்கட் கூறிப்போந்த வுலகமென்னுஞ் சொற்பொருள் வேறு , 
அற்றாகலின் தெள்ளிதி னோர்ந்துணர்வாராக . 
( 1887u ஜனவரி 30 உ ப்ரம்மவித்தியா ) 

இந்து . 
சக்தி . 


உலகின்கண் உளதாய பொருளனைத்தினையு மாராயுங்கால் அவற் 
றின் றோற்றஞ் சத்தியின்கணன்றி வேறன்றென்க . சத்தியே 

யெனி 
னும் , ஆற்றலெனினும் , வன்மையெனினு மொக்கும் . அற்றாகலின் 
சத்தியென்பது இனைத்தென்று விவகரிப்பாம் : 

கடம் மண்ணினின்று மெழுகின்றதேனும் நேர்மண்ணினின்று 
மெழுந்ததன்று . மண்ணினின்று மெழுந்த துண்டேல் கடல் , யாறு 


13 


தத்துவவாதம் . 


முதலான மண்ணினின்று முளகாகவேண்டும் . அங்ஙனமின்று . 
கடசத்தி யெய்திய மண்ணினின்றுந் தோன்றியதென்பது திண் 
ணம் . அற்றாகலின் , கடத்துக்குச் சத்தியே யுபா தானகாரணமென்க . 
ஆடைக்கு நூலும் பஞ்சுங் காரணமாக நிகழினும் நூல் யாங்ஙனம் 
நேர் காரணமாமோ , அங்ஙனமே மண்ணுஞ் சத்தியுங் காரணமாக 
நிகழினுஞ் சத்தி நேர் காரண மாமென்பது தெற்றென்றுணர்க . அவ் 
வப் பொருட்கண்ணும் நியதமாய சத்திகள் பலவுள . எவ்வெப்பொரு 
ளினும் நியபதசத்திகள் 

யுளவாமோ அன்னவை யவ்வப் 
பொருளினின்று மெழுவது திண்ணம். அவையே காரியமெனப்படு 
மென்க . 


யாவை 


கூடா 


இனி பண்ணினின்றுங் கடமுதலியன வெழுகின்றனவேயன்றிப் 
படமுதலியன வெழக் கண்டாமின்று . இங்ஙனமே அவ்வப்பொருளி 
னின்றும் அன்னவற்றிற்கினமாய பொருள்களே தோன்றுகின்றன. 
அவ்வப்பொருள்கள் தோன்றற்கு உபாகான காரணமாய சக்தி , கண் 

நிகழ்வதன்று . யாங்ஙனமெனின் சத்தன் , சத்தி , காரிய 
மென்னு மிம்மூன்றனுள்ளஞ் சத்தனுங் காரியமுங் கண் கூடாம் பகு 
திய ; சத் 

சத்தியெனின் அற்றன்று . காரியம் புறத்தே தோன்றாவழிச் 
சக்தி யுளதெனக் கூறலொல்லாது . காரியந் தோற்றும் ஞான்றும் , 
அங்ஙன மாகாஞான்றும் சத்தி கண்கூடாகப் புலப்படுவ தெவ்வாற் 
றானு மியைந் திலதென்க. சித்திரிகன் சித்திரிக்குங்கால் சித்திரசத்தி 
யன்னோன்பாலதாகக் கொள்ளுநரன்றி . வரையாவழி யங்கனங் கோட 
லமையுமோ ? அன்றே . அற்றாகலின் காரியத்தானே சாரணமினைத் 
தென் றியம்பற்பாலதென்க . காரியமாயபுகை காணாதவழிக் காரண 
மாய தீ யுளதாகக் கூறுதருளரோ ? அற்றன்றே . சித்திரிகன் சத்தன் ; 
சித்திரம் வரையுமாற்றல் சத்தி ; சித்திரங் காரியம் . சித்திரம் வரையு 
ஞான்று சித்திரிசனாப சத்தனும் , அன்னோன் வரையுஞ் சித்திரமும் 
கண் கூடாக நிகழ்வ தன்றிச் சத்தி கண் கூடன்று , கண் கூடாய காரியங் 
கொண்டு அங்கனமன்றாய காரணத்தைத் துணிவது அநுமானமென் 
பதாம் ; புகையைக்கொண்டு தீயுளதெனக் கோடல் போன்றென்க . 
அன்னவற்றான் மண் , சத்தி , கடமென்பனவாய இம்மூன்றனுள்ளும் 
மண்ணுங் கடமும் கண் கூடாயுள்ளன ; சத்தியங்கனமன்று, கா 

காரியம் 
கடம் ; காரணம் சத்தி . காரியமாய கடவாயிலாகக் காரணமாய சத்தி 
யுளதென்றனுமானிப்பது : புகையுள்வழித் தீயுள தாகக் கோடல் 
போன்றென்க .. 

இனிக் கடமென ற்பாலது சத்தா ? அசத்தா?என்று காரியகாரண 
வாதத்தான் விவகரிக்குங்கால் யாண்டு மின்றென முடிந்ததாகலின் , 
இது முடிந்ததுமுடித்தலென்னு முத்திக்கினமென்க. இனிக் கடமே 
யிலதாயவழி , சத்தியுளதென்றியாண்டைக்கூறலமையும் ? புகையைக் 
காணாதவழித் தீ யுண்டென்றியாவர் கூறுவர் ! கடத்தோற்ற முள 


காரணமே காரியம் . 


17 


னின் தோற்றம் பொருளென்றமையா தன்றே ! தோற்றம் பொரு 
ளாங்கால் பனியின் றோற்றப் புகையும் பொருளாக , அதுகாரண 
மாய்த் தீ யுளதெனக் கோட லமையுமன்றா? • தோற்றப் புகையைக் 
கொண்டு தீயுளதெனக்கோட லெவ்வாற்றா னியைந் திலதோ, அங்க 
ன மே யுள்ளது போன்று தோற்றுங் கடத் தோற்றத்தைக்கொண்டு 
சத்தி யுளதெனக்கூற லெத்துணையு மியையாதென்க. சத்தாய கண் 
கூடாகக் காண்டலான் சத்தாய அங்கனமன்மையை யுணர்வது அனு 
மானமாகலின் , அசத்தாய கடத்தைக் கொண்டு சத்தாய சத்தியை 
யுணர்வது எத்துணையு மியை யாதென்க . எதார்த்தவனுமானத்தான் 
பொருள் சித்தித்தலல்லது தோற்றவனுமானத்தா னெத்துணையுஞ் 
சித்தித்த லமையாதென்க. இஃது அனுமானத்தானாகிய குற்றமே 
யாம் . இதனானே கடமுஞ் சத்தியு மியாண்டு மில்லனவென்றே துணி 
யப்பட்டனவென்க. இங்ஙனமே யொவ் வோர் பொருளிணையு மாரா . 
யுங்கால் சத்தியுங் காரியமு மில்லனவென்றே நிகழ்கின்றனவன்றி 
யோர் பொருளினின்று மேனைய பொருள்கள் தோன்றுதலெனல் 
வாளா சழக்கேயென்க. 

( 1886u அக்டோபர் 30s ப்ரம்மவித்தியா. ) 


காரணமே காரியம் . 


காரணமென்றுங் காரியமென்று மெடுத்துக் கூறப்படு மிரண்ட 
னுள்ளும் காரணங் காரியத்திற்கு நியதமாய் முன்னிற்பது ; காரிய 
முன்னின்மைக்கு எதிர்மறை . காரணம் மண் ; காரியங்கடம் . மண்ணாக 
நின்ற ஞான்றுங் கடமின்று ; கடமழிவெய்தியஞான்றுங் கடமின்று ; 
இடையேமாத்திர முளதெனப்படும் . அற்றைஞான்று மாராயுங்கால் 
மண்ணையன்றிப் பொருட்பேறின்று , வளைவு குவிவு முதலாய குணங் 
கள் நவமாகத் தோன்றியமையானே அதனைக் கடமெனக் கூறுது 
மெனின் , அவ்வளைவு குவிவு முதலன குணமேயல்லது குணி பன் 
றென்க . அக்குணமுங் குணிபாய மண்ணின்பாலதாகத் தோற்றப் 
படும் . மேலைக் கூறற்பாலதாய குணங்கள் தோற்றுவதற்கு முன்ன 
ரும் உருளைக்குணத்தினிகழ்ச்சி யல்லது வேறு குணம் நிகழ்ந்துளது . 
குணமோ பொருளன்று . அக்குணந்தா னுளதோவெனின் அஃதுஞ் 
சொன்மாத்திரையாயும் , தோற்றன்மாத்திரையாயு மல்லது உண்மை 
யானிலதென்பது திண்ணம் . அற்றாகலின் உளதாயது காரணமாய 
மண்ணேயாம் ; காரியமென்பது தோற்றுதலும் , நிகழ்தலும் , 
அழிவுபாடெய்தலும் திரிபுணர்ச்சியேயன்றி வேறன்றென்க. இக 
னைச் சுட்டி முன்னர் நன்கு விளக்கினாம் , ஆண்டை யோர்ந்துணர்க . 

இனி மண்ணே கடமாகக் காணப்படுவதன்றி மண்ணே போலுங் 
கடமுமோர் பொருளன்று . கட முக்காலத்து மின்றென்பதுவே திண் 

3 


18 

தத்துவவாதம் . 
ணம் . உளதாகத் தோன்றுந் தோற்றமு மண்ணின் தோற்றமல்லது 
வேறன்மையின் கடமென்ப தோர்பொருளுள தாயவழித் தோன்றிய 
தோற்றமேயன்று . அற்றாகலினன்றே காரணமே காரியமாமென்பது 
தெற்றென்றுணர்க . ஒன்றே விவகாரத்தின் கண் இரண்டாக விவகரிக் 
கப்பட்டதேனும் உண்மையானே பொருளிரண்டன்று, ஒன்றேயா 
மென்க . 

( 1886 டிசம்பர்மீ 30 உ ப்ரம்மவித்தியா .) இந்து. 


காரிய காரணம் திண்ண மன்றென்பது . 


தே . 


காரியமென்பது தோற்ற நிகழ்ச்சியே யன்றிப் பிறிதின்மையின் 
காரியமென்பது முக்காலத்தினு மின்றெனக் கூறினுங் காரணமென்ப 
துளதேயெனின் கட்டுரைக்குதும் : 

காரியமே யின்றேல் காரணமென்ப தியாண்டையது ? காரிய 
நிகழ்ச்சியானன்றோ காரணமென்று கூறப்படுவது ? காரியமே யில 
தாயின் காரணமென்னுங் கூற்றுப் பயனில் கூற்றென்றொழிக. ஒரோ 
வொரு தந்தைக்கு ஓர் மக னுளனாயின் அவன் முன்னோ னெனற் 
பாலனா? பின்னோ னெனற்பாலனா? 

முன்தோன்றியோ னுளனாயின் பின்னோனென்றும் , பின்றோன் 
றியோ னுளனாயின் முன்னோனென்றும் கூறுந்தகையதன்றி , யோர் 
மகனையே முன்னோனென்றும் பின்னோனென்றுங் கூறலியலாதே 
முன்னோனென்னுமொழி பின்னோனையும் , பின்னோனென்னுமொழி 
முன்னோனையும் விடாமே சங்கிலித் தொடர்பேபோன்று கோவைப் 
பட நிகழலின் , ஒன்றனைவிட்டொன்று பிரிவெய்தா . இவ்வாறே நன் 
மையும் தீமையும் , ஒளியும் இருளும் , உயர்வுந் தாழ்வும் , இவைபோ 
ல்வன பிறவும் காணும் பகு தியவாம் . நூலொன்றனைக் கண்டு , இஃது 
பெரிதென்னுஞ் சொன்னிகழின் சிறிதென்னுஞ் சொல்லைத் தழு 
வியேயுள்ளது . சிறிதென்னுஞ்சொல் இன்றாயின் பெரிதென் றியாங் 
ஙனங் கூறுங் பகுதிய ? ஆதவனைச் சுட்டிப் பெரியனோ? சிறியனோ ? 
வென்றாசங்கை நிகழின் பிறிதோராதவன் இருக்கினன்றி யிரண்டி 
னொன் றியம்பற்பாற்றன்று . 

கடமென்பதின்றாயி னதற்கிட்ட காரியமென்பதோர் பெயரு 
மின்றாம் . காரியமே யின்றாயின் அதனை யிகவாது தொடரும் காரண 
மென்பதேது ? . காரணமின்றேற் காரணமெனும் பெயரு மின்றாமன் 
றோ ; இதனானே மண்ணென்ப தோர்பொருளு மின்றெனப் பகர்ந்த 
தன்று . அம்மண்ணுக்குக் காரணமென்னுஞ் சொன்னிகழ்ச்சி யின் 
றென்றாம் . ஒரேமண் விவகாரநாட்டத்திற் காரணமாகவும் காரியமாக 
வும் விவகரிக்கப்பட்டு , உண்மையானாயின் மேலைவிரித்த விரண்டு 


சுழுத்தியின்கண் உலகுண்டா வென்பது . 


19 


மின்மையாய் நிகழ்கின்றன . காரியமாக நிகழ்ந்த தூஉ மண்ணேயாம் ; 
காரணமாக நிகழ்ந்த தூஉ மண்ணேயாம் ; காரணத்தையன்றிக் காரிய 
மின்றெனக் கூறற்கிடனாக நின்றதூஉ மண்ணொன்றே . காரியம் 
காரண மிரண்டும் காலமூன்றினும் இன்றாக முடியும் . உளதாதலும் , 
நிற்றலும் , அழிவுபாடெய்தலு மின்றெனற்கு முன்னர் நின்ற தூஉ 
மோர்மண்ணேயாம் . ஓர்மண்ணே கடமுதலனவாயும் , அவையல்ல 
வாயும் , விகாரமெய்தியும் , அஃதின்றியும் , களங்கமுடைத்தாயும் , 
அங்கனமன்றாயும் ,பலவாயும் ,அங்ஙனமன்றாயும் , காரியமாயும் காரண 
மாயு நிகழ்கின்றது . விகாரப்படுதன் முதலன வின்றேனும் விகார 
மின்மை முதலன கூறற்பாற்றேபெனின் , விகாரங்காரணமாக விகார 
மின்னமை நிகழ்தலின் விகாரப்பாடெய்தாஞான்று விகாரமின்மையெ 
னப் பகர்தலுங் குற்றந் தங்குதற்கிடனாம் . ஆகலின் விகாரம் விகார 
மின்மை முதலனவனைத்துங் கற்பனைக்கிடனாம் . இதனானே மண் 
ணொன்றே யுளதெனவும் , அதற்குக் காரணமென்றுங் காரியமென் 
றுங் கூறுதல் கற்பிதமென்றும் பெற்றாம் . 
( 1886u டிசம்பர் மீ 30 உ ப்ரம்மவித்தியா .) 

இந்து . 
சுழுத்தியின்கண் உலகுண்டா வென்பது . 


ஒரோவழிச் சாக்கிரமாவது இவ்வுலகு காணப்படும் நிலைமைத் 
தெனவும் , சொப்பனம் இது போன்று காணப்படும் நிலைமைத்தென 
வும் , சுழுத்தி இங்ஙனமன்றாம் நிலைமைத்தெனவும் கூறப்படுமென்க. 
மேலைச் சுழுத்தியின் கண் இவ்வுல குளதாகிக் காணப்படுவ தின்றா? 
இலதாகிக் காணப்படுவதின்றா? இந் நிகழ்ந்த ஆசங்கைகட் கியாது 
விடையென்க . 

A : நீரினுள தாய அதிநுட்பமாய கிருமி ; நம் கட்புலனுக்குப் 
புலப்படுவ தின்றேனும் பூதக்கண்ணடியின் துணையான் புலப்படுவது 
போன்று சுழுத்தியின் கண் உலகு புலப்படாதேனும் மனக்கருவி 
கொண்டு பார்க்கும்வழிப் புலப்படுகின்றதேயன்றா? கண்ணடியில்லா 
வழிக் கிருமித்தோற்றங் காணப்படுவதின்றேனும் இதனாற் கட்புல 
னுக்குப் புலப்படாஞான்று கிருமித்தோற்ற மின்றென்று சாதித்தல் 
யாங்ஙன மியையும் ? இதுபோன்று மனமின்றி நிகழும் சுழுத்தியின் 
கண் உலகின் தோற்றமின்றேனும் உலகு இன்றென்று யாங்ஙனங் 
கூறலமையும் ? 

B : ஓராடவனுக்குப் பித்து நேர்ந்தவழி முன்னர்க் கட்புலனுக் 
குப் புலனாகாப் பொருள்கள் காணப்பட்டு அஃதொழியுஞான்று , புலப் 
படுமேல் அப்போது அப்பொருள்க ளுளவென்று கூறவியையுமோ ? 
கண்ணின்பால் காசமென்பதோர் நோயணுகியவழி யொரோவொரு 
விளக்குப் பலவாகக் காணப்பட்டு அஃது நீங்கியவழி ஒன்றாகவே 


20 


தத்துவவாதம் . 


காணப்படுமெனின் காசமில்வழியும் விளக்குப் பலவென்பாரு 
முளசோ ? யாண்டுமின்றென்க 

A : பித்துடையானுக்குப் புலனாம் பொருள்கள் உண்மையன்று ; 
காசத்தாற் காணப்படும் விளக்குகளு மங்கனமேயாம் . பொய்யலது 
யாதென்க; வெறுந்தோற்ற மெனப்படுதலின் . நீரின் கண்ண தாய 
கிருமி அங்ஙனமன்று , உளதேயாமென்க . நுட்பவுருவினைக் கண்ணடி 
பெரிதாகக் காட்டுவதன்றி யில்லனத யுள்ளதாகக் காட்டியதேயன்று . 
பித்தும் காசமும் இல்லதை யுளதாகத் தோற்றச் செய்வன . இவற் 
றுள் கிருமியுவமானமே சிறப்புடைத்தாகலின் அதனையே யீண்டுல 
குக் கெடுத்து நாட்டப்படுமென்க; உலகெனப்படுவது உண்மைப் 
பொருளாகலின் . 

(இன்னோர் கூறிய இவ்விரண்டு உவமானங்களான் நீரின்கணுள 
தாய கிருமியைக் காட்டக் கண்ணடி துணைக்கருவியாயும் , எதிர்ப் 
பட்ட பொருள்களும் விளக்குப்பலவும் காட்டப் பித்துங்காசமுமாய 
இவ்விரண்டும் முதற்கருவியும் துணைக்கருவியுமாக நிகழ்கின்றன . 
இவ் விருவகையுள் உலகுக்கு மனம் துணைக்கருவியாமா ? அல்லது 
முதற்கருவியும் துணைக்கருவியுமா மா ? எற்றென்க .) 

B : கண்ணடி இல்லாஞான்று கிருமி யுண்டெனக் கோடல் கண்கூ 
டன்று ; அனுமானமேயாம் . 

அனுமானம் காட்சியன்றி நிகழ்வ 
தாகாது . கிருமிகாணாவழிக்கடுகு முதலிய நுட்பப்பொருளாற் கண்கூ 
டாம் . எற்றெனின் , கண்ணாற்கண்ட கடுகு முதலிய நுட்பப்பொரு 
ளினைக் கண்ணடி. பேருருவாகக் காட்டுந் தன்மையான் , கண்ணடி , 
இன்மையை உண்மையாகத் தெரிவிக்கும் ஆற்றலுடைய தன்று ; சிறி 
யதனைப் பெரிதாகக்காட்டுந் தகையதே. இப்பெற்றியானே கண்ணடி 
யில்லாஞான்று , கிருமி , காண்பதரி தாயினும் காண்டற்கரிய அதி 
நுட்பமென் றனுமானிக்க வேண்டற்பாற்றென்க. இதுபோன்று சுழு 
த்தியின் கண் வேறுபொருள்க ளே துவினானேனும் சிறிதாகவேனுங் 
கண்டாரிலராகலின் , துணைக்கருவியாய் கண்ணடி யுவமானத்தான் 
உலகைச் சத்தெனல் யாங்கன மமையுமென்று கூறி மறுக்க . 

எது துணைக்கருவியா னிகழ்வதோ அது பலப்பல பேதமாய் 
நிகழும் . எது முதற்கருவி துணைக்கருவிகளா னிகழ்வதோ அது 
ஒரே தன்மைத்தாய் நிகழும். துணைக்கருவியான கண்ணடியின் 
துணையா ன் எவ்வெப்பொருளைக் காணினும் அவ்வப்பொருள்கள் 
பேருருவாகத் தோற்றுகின்றன . பித்துடையானுக் கங்ஙனமன்று . 
அவன் எவ்விடஞ்செல்லினும் அவனுக்குத் தோன்றும் பொருள் ஒன் 
றேயாம் ; அன்றி ஒரே தன்மைத்தாம் . இது போன்று உலகிற்கு மனம் 
முதற்கருவியும் துணைக்கருவியுமாகலின் அம்மனத்தைக்கொண்டு 
எங்குச் சென்று காணினும் உலகொன்றே காணுதல் கண்கூடு . மனந் 


ஆகாய வாதம் . 


21 


துணைக்கருவியா மேல் கண்ணடி பல்வகைப்பொருளைக் காண்பிப்பது 
போன்று மனமும் பல்வகைப் பொருளைக் காட்டிடு தல் வேண்டும் . அங் 
ஙனமின்மையின் உ 

உலகுக்கு மனம் 

ணைக்கருவிபாத லமைபாது , 
முதற்கருவியும் துணைக்கருவியுமாதலே யமையு மென்றறிக. 

சுழுத்தியின்கண் அறிபவ னின்மையான் உலகைக்காண்ட 
லெங்கன மமைவுடைத்தெனின் , அறிபவனின்மை பேதுவாகத் 
துணைக்கருவி யுவமானமாத்திர மெவ்வாறு அமைவுடைத்து ? அற் 
றேல் , முதற்கருவியும் துணைக்கருவியுமாய வுவமானம் பொருந்தா 
மைக்குக் காரணம் யாண்டையதென்க . இது நிற்க ; அறிபவனின் 
றென் றோர்ஞான்றுங் கூற லமைந் திலது . இனி யொன்று முணராது 
சுகமாக வுறங்கினேனென்று யாவரும் அனுபவமாகக் கூறுகின்றமை 
யானும் , விழித்தவழிக் கூறுவதன்றி யுறங்குங்காலத் தனுபவமின் 
றெனின் உறங்கினேனென 

னன இறந்தகாலத்தனுபவ முரைக்கின்றமை 
யானும் , விழித்தவழிச் சுகானுபவ மின்றாமா தலானும் , உறங்கினானை 
யெழுப்பியவழி அவன் துன்புறலானும் , அஞ்ஞான்றெய்திய சுகம் 
போன்று பிறிதொன் றின்மையானும் , கிணற்றில் வீழ்ந்த பாத்திர 
மெடுக்கச் சென்றோனுக்கு அப்பாத்திரம் நீருட்கிடைப்பினும் புறத் 
தெய்தினன்றி யுரைக்க ஏலாமையானே நீருட்பாத்திரங் கிடைக்க 
வில்லையென்று கூறல் அடாமையானும் சுழுத்தியவத்தையின் கண் 
அறிவுளதென்றே கூறல் அமைவுடைத்தென்க . 

இதுகாறுங் கூறிப்போந்தமையானே உலகுக்கு மனம் முதற் 
கருவியும் துணைக்கருவியு மாமென்றும் , சுழுத்தியின்கண் உலகின் 
றென்றுங் கூறப்பட்டனவென்க. 

சுழுத்தியின்கண் உலகின்றெனக் கூறின் விழித்திருக்கு மேனை 
யோர்க்குக் காணப்படுகின்றதேயெனின் , அன்னோர் நிற்பது சாக் 
கிர நிலைமைத்தாகலின் காணப்பட்டதென்க . இதுகாறும் சுழுத்தி 
யின் கண் உலகின்றென் றுரைக்க வந்தாமன்றிச் சாக்கிரத் தன்றென் 
றொழிக . 

(ப்ரம்மவித்யா 1887u ஜனவரிமீ 30s . ) 


இந்து . 


ஆகாயவாதம். 


பூதபௌதிகங்களாய வுலகப்பொரு ளெனைத்தினுஞ் சந்தென்ப 
துண்டென்ப துண்மையேயாம் . சந்தெனினு மின்மை எனினு மபாவ 
மெனினு மாகாயமெனினு மமையும் . சந்துள தன்றாகத் தோன்றிய 
தேனு முண்டென்பதே துணிபுடைத்து . யாங்ஙனமெனின் நன்று 
விளக்குதும் : -- 


22 


தத்துவவாதம் . 


சுவர் கட்டியஞான்று அதன்கண் உளதாய ஈரத்தை யுட்டினவாயு 
வெளிப்படுத்துவதென்பது திண்ணம் . சந்தென்பதாண்டையின்றே 
வீரம் வெளிப்பட்டதெங்ங்னம் ? ஒருவாற்றானுமின்றேயாம் . இருப்புப் 
பாத்திர முதலியவற்றை யனலிலிட் டெரிக்குங்கால் கீழ்ப்பக்கத்தே 
படுங் கனலின் சூடு மேலைப்பக்கத்தே தோன்றக் கண்டுள்ளாம் . 
னானே யப்பாத்திரத்தின்க ணுளதாய சந்தானன்றா அச்சூடெ 

டெழுந்த 
தாகத் தெரிகின்றாம் . அற்றேலற்றாக . இனி மிக்கவிடம்பெறுவதாய 
ஓர் பாரப்பஞ்சினை யந்திரத்தினழுத்த வப்பஞ்சே சிறிதிடத்தினடங் 
குவதைக் கண்டுள்ளாம் . வாளாவைத்தக்கால் மிக்கசந்தும் யந்திரத்தி 
லழுத்தியகாலைச் சிறிதுசந்து முளவாகத் தோன்றும் . இங்கனமே 
பொருள்கள் நெருக்கமின்மையானே மிக்கசந்து மஃதுண்மையானே 
குறைவு முறக் காண்கின்றோமன்றா? அற்றாகலின் சந்தின்றி யாண்டு 
மெப்பொருளு மின்றென்பதே துணிபென்க . மலை , கருங்கற்பாறை 
யேனு மதன் கணின்றும் புனல் பெருகக் காண்கின்றோமன்றா? சந்தி 
யாண்டுளதோ ஆண்டைப் பொருணிகழ்ச்சி யின்றென்க . சல்லடை 
யின் கண் சந்தும் பொருளு முண்டென்பது திண்ணம் . சந்துள தாய 
விடத்து வேயின்று ; வேயின்கண் சந்துளதாம் . இங்ங்னமே செங்கல் 
ஒன்றனை யாயுமிடத்துச் சந்தம் பொருளுமுள்ளன . சந்துள தாமிடத் 
துச் செங்கல்லென்ப தொன் றின்று . அச்சந்தொழிந்த கல்லின்கண் 
ணும் சந்துளதா என்றாராயின் ஆண்டுஞ் சந்துநிகழ்கின்றது . இவ் 
வாறு தொடர்ந்து செல்லின் , அணு நிகழ்கின்றது . அவ்வணுவினையு 

யின் சந்து நிகழ்கின்றது . சந்தொழிய நின்ற அணுவையு மாயுங் 
கால் பரமாணு நிகழ்கின்றது . அதனையு மாயுங்கால் சந்து நிகழ்கின் 
றது . இங்ஙனமே எம்மட்டுச் செல்லினுஞ் சந்தின்றி எத்துணை 
யணுவினையும் காண்டலரிது . சந்துள தாயவழிப் பொருளின்று ; 
பொருளுளதாயவழிச் சந்துளது . சந்தின்றிப் பொருணிகழ்ந்தானன் 
றிப் பொருள் சித்தித்திலது . அற்றாகலின் சந்தின்றிப் பொருள்கிடை 
ப்ப தரி தினு மரிதென்க . 

பரமாணுவாய வதிநுட்பவணுவிற் சந்தின்றென்றும் , இரண்டு 
பரமாணு சேர்ந்தவிடத்துமாத்திரம் இடையே சந்துண்டென்றும் 
கருதுவர் சில்லோர் . 

யாதுமிலதாய வெற்ற வெளியின்கண் ஓர் 
தூணினை நிறுத்திவைப்பின் , வைத்தற்குமுன்னர் நிரம்பி முற்றுமாண் 
டிருந்த இன்மை எங்கேனு மோடிப்போயதோ ? தூணினை எடுத்து 
விடின் பெயர்த்தும் அவ்வின்மை அங்கெய்தியதோ ? இரண்டுமின்று . 
ஆண்டிருந்த வின்மை யாதெய் தினும் யாதுகழியினும் வருதல் போத 
லின்றாம் . தூணெனல் பலப்பல பரமாணு நிறைந்துளதாகலின் யாண் 
டும் நிரம்பிய இன்மை பரமாணுவின்கண் மாத்திர மிலதென்ப தொரு 
வாற்றானுமியம்பலொல்லாதென்க. ஆகலின் இவ்வுலகுமுற்றுமின்மை 
யின்மையே. பெரும்பான்மை யிலதேனுஞ் சிறுபான்மையேனு முண் 
மை என்று வாதிப்பதற்கொல்லாதென்க . ஆகலின் யாண்டு மா காய 


மா 


சம்பாஷணை . 


23 


முளதென்பது பெற்றாம் . சத்தாய்த் தோற்றுதல் அதிட்டானத்தை 
நோக்கியென்க. அதிட்டான மென்பது வேறு 

(ப்ரம்மவித்யா 1887 மார்ச்சுமீ 30s . ) 


இந்து . 


சம்பாஷணை . 


சா . 


சாத்தன் . அறிவு முன்னா? அறிபடுபொருள் முன்னா? 
கொற்றன் . அறிபடு பொருளே முன் . 

அறிவை முன்னென ஏன் கூறப்படாது ? 
கொ . அறிவு ஒருகாலத்தில் தோன்றி நசித்தலாலென்க . 

அறிபடுபொருளே ஒருகாலத்தில் தோன்றி நசிப்பதாகக் 

கூறப்படாதோ ? 
கொ . அறிபடுபொருள் என்றுமிருக்கவும் , அறிவு ஒருபோது 

தோன்றி நசிக்கவும் காண்கையால் அங்ஙனங் கூறப்படாது . 

அறிவே என்று மிருப்பதெனக் கூறற் கியைந் திலதோ? 
கொ . அறிவு என்பது விஷயங்களின் வேற்றுமையை உணர்வது ; 

அறிவெனினும் , சித்தெனினும் திருக்கெனினு மொக்கும் . 
அறிபடு பொருளென்பது அங்கன முணராதது . அறிபடு 
பொருளெனினும் , அசித்தெனினும் , திருசியமெனினும் , 
சடமெனினும் ஒக்கும் . அதுவே உலகம் . சரீரம் , கருத் 
தரிக்குங்கால் அறிவின்றிப் பின்ன ருதித்துப் பிரேதத் 
லின்மையாவதைக் காண்கின்றோம் . இதனானே அறிபடு 
பொருளான சரீரம் கருத்தரிக்குங்காலத்தும் , பிரேதமாங் 
காலத்தும் , அறிவோடு கூடியஞான்றும் இருக்கின்றதாக 
வும் , அறிவு இடைநடுவில் மாத்திரமிருந்து நீங்குவதாகவும் 
காணப்படுகின்றமையான் அறிபடு பொருளே முன்பென 
வும், அறிவு பின்பெனவும் ஆகின்றன . 
உலகமானது அறிபடுபொருள் . உலகமென்று கூறுங் கூற் 
றே அறிவின்கண்ணது . கடத்தைக் கடமெனவும் , படத் 
தைப் படமெனவும் பகுத்துணர்ந்து கூறச் சடத்தாலாகா . 
அறிவே யறிந்து கூறவேண்டுவது . கருத்தரிக்குஞான்று 
அறிவில்லையெனவுணர்ந்ததும் அறிவே ; ஈற்றிற் பிரேத மென 
வுணர்ந்ததும் அறிவே ; இடைநின்றகாலத்து அறிவோடு 
நின்றதென வுணர்ந்ததும் அறிவே . இங்ஙனம் முக்காலத் 
தும் அறிவு காணப்படுகின்றமையான் , அறிவு ஓர் போது 
மாத்திரம் தோன்றி மறைகின்ற தென் றெங்ஙனங் கூறற் 
பாற்று ? 


24 


தத்துவவாதம் . 


மை 


கொ . ஓர் தேகத்தைச் சுட்டிப் பேசுங்காலத்து , அதுமட்டும் நின் 

றன்றோ பேசவேண்டுவது ? வேறு தேகத்தைப்பற்றியும் 
அதின்கண்ணுள்ள அறிவைப்பற்றியும் 

பேசுதல் தக்க 
தன்றே . 
அங்ஙனமாயின் அத்தேகத்தையும் , அத்தேகத்தின்க ணிக 
ழும் அறிவையும் சுட்டி மாத்திரம் பேசுதல் வேண்டும் . 
தேகம் பிணமாங்கால் அப்பிணத்தின்கண் அறிவில்லை . அத 
னால் பிணமெனவும் , உலகெனவும் , அவை யுளவெனவும் , 
இல வெனவும் அறிவதியார் ? வேறோர் அறிவு அறிகின்ற 
தெனின் , அவ்வறிவுக்கே வியஷ்டியான சரீரமும் , சமஷ்டி 
யான வுலகமும் தோற்றப்படுகின்றன . இது கொண்டே 
அறிவு முன்னரென்றாம் . கருத்தரிக்குஞான்றும் பிரேதமா 
ஞான்றும் ஏனைய அறிவுக்கு அறியப்படுகின்றமைகொண்டு 
அறிபடுபொருளை முக்காலத்து முளதெனக் கூறுகின்றா 
மெனின் , அறிவுக்கு வியஷ்டி சமஷ்டியான வுலகம் காணப் 
படுவது போன்று , கருவையும் பிரேதத்தையும் காணு மறி 
வுக்குச் சமஷ்டியான வுலகமும் , அதிலடங்கிய வியஷ்டியும் , 
( வியஷ்டியில் பிரேதமும் கருவும் ) காணப்படுகின்றன . இத 

னே அறிபடுபொருள் முன்பெனவும் , முக்காலத்து முள 
தெனவும் , அறிவு பின் பெனவும் , ஓர்காலத்தே யுளதென 

வும் கூற வியையா . 
கொ . அறிபடுபொருள் காரணம் ; அறிவு காரியமாகலின் காரணம் 

முக்காலத்ததெனவும் , காரியம் ஓர் காலத்ததெனவும் , கார 
ணம் முன்பெனவும் , காரியம் பின்பெனவும் யாருஞ் சம்மத 
மாக ஒப்புக்கொள்ளத்தக்கனவே . 
இஃது எமக்கும் உடன்பாடே . ஆனால் அறிவைக் காரண 

மென்றும் அறிபடுபொருளைக் காரியமென்றும் பகர்கின்றாம் . 
கொ . உலகம் அழிந்திலது ; அறிவோ அழிவுறுகின்றது . ஆகலின் , 

உலகம் முன்பெனவும் அறிவு பின் பெனவுங் கூறத்தகும் . 
அறிவு அழிந்திலது ; உலகமோ அழிவுறுகின்றது . ஆக 
லின் , அறிவு முன் பெனவும் உலகம் பின்பெனவும் கூறத் 

தகும் . 
கொ . மஞ்சள் சுண்ணம் சேர்ந்தவிடத்துச் சிவப்புத் தருமம் 

தோற்றப்படுவது போன்று , பூதச்சேர்க்கையின் கண் அறிவு 
காணப்படுகின்றமையான் உலகு முன்னாகும் 
கடலின்கணுள்ள நீரில் அலையாதி தோன்றுவது போல் 
அறிவின்கண் உலகு தோன்றுகின்றதாகலின் அறிவே முன் 
னாகும் . 


சா 


சா . 


சா . 


சா . 


சம்பாஷணை . 

25 
கொ . கடியாரம் முக்காலத்தும் ஓட்டம் ஓர்காலத்து முள்ளன 

போல் உலகு முக்காலத்தும் அறிவு ஓர்காலத்து முள்ளன 
வால் உலகே முன்னாகும் . 
கடியாரம் முக்காலத்தும் ஓட்டம் ஓர்காலத்து மிருத்தலுண் 
மைதான் . அது போல் அறிவு முக்காலத்தும் அறிபடு 
பொருள் ஓர்காலத்து முள்ளனவாக வுவமேயப்படுத்தல் 

வேண்டும் . 
கொ . அறிவு சரீரத்தின்கண் ஓர்காலத்துக் காணப்படுந் தர்மம் . 

அது ஓர் பொருளன்று . 
சா . அறிவின்கண் சமஷ்டி வியஷ்டியான உலகு ஓர் காலத்துக் 

காணப்படுந் தர்மம் ; அது ஓர் பொருளன்று . 
கொ . அறிவு தொழிலா? முதலா ? 

உலகம் தொழிலா? முதலா ? 
கொ . உலகம் முதல் . 

அறிவு முதல் , 
கொ . அறிவு எங்ஙனம் முதல் ? 

உலகம் எங்கனம் முதல் ? 
கொ . அறிவு , அறிதலான தொழிலால் முதலன்று; தொழிலே. 

உலகம் , தோற்றுதலான தொழிலால் முதலன்று; தொழிலே. 
கொ . அறிவு முதலானாற் பொருளென்னை ? 

உலகம் முதலானாற் பொருளென்னை ? 
கொ . உலகம் பூதக்கூட்டமேயாம் . 

பூதக்கூட்டத்தையன்றி யுலகிற்குப் பொருள் யாது ? அப்பூத 
மும் தனக்குக் காரணத்தை நோக்க அணுவும் , அஃதும் 

ஆராய்வின்கண் அபாவமுமாகுமே . 
கொ . உலகில்லாவிடத்து அறிவு காணப்படுகின்றதா ? 

அறிவில்லாவிடத்து உலகு காணப்படுகின் ? 
கொ . சரீரமில்லா தகாலத்து அறிவுளதா ? 

அறிவில்லாத காலத்துச் சரீரமுளதா ? 
கொ . உலகைவிட்டு அறிவுளதோ ? 

அறிவைவிட்டு உலகுளதோ ? 
கொ . அறிவு முக்காலத்துமுள்ள சத்தா ? 

உலகு முக்காலத்துமுள்ள சத்தா ? 
கொ . பிராணன் நீங்கியபின்னர் அறிவுளதா ? 
சா . அறிவு நீங்கியபின்னர்ப் பிராணனுளதா? 

4 


சா . 


சா . 


சா . 


சா . 


26 


தத்துவவாதம் . 


சா . 


ஓடிடுமோ ? 


சா 


சா . 


கொ . ஒட்டமொழிந்த கடியாரத்தைக் காண்பது போன்று , உல 

கற்ற அறிவைக் காண்கின்றோமா ? 
ஒட்டபொழிந்த கடியாரத்தைக் காண்பது போன்று , அறி 

வொழிந்த உலகத்தைக் காண்கின்றோமா ? 
கொ . அறிவிலாவிடின் உலகிராதோ ? 
சா . உலகிராவிடின் அறிவிராதோ ? 
கொ . நூதனமாய் ஓர் நகரத்தை யின்று காண்போமாயின் , அஃது 

தேற்றின்றா? 
இன்று நகரம் பிரத்தியக்ஷம் ; நேற்றனுமானம் . இன்று அறி 
வில் பிரத்தியக்ஷம் ; பிரத்தியக்ஷத்தில் நகரம் . நேற்றைப்பற்றி 
அறிவில் அநுமானம் ; அநுமானத்தில் நகரம்.எவ்வாறு நோக் 

கினும் அறிவே முன்னாகும் . 
கொ . உள்ள வுலகு அறிவின்மையான் 

உள்ள அறிவு உலகின்மையான் ஓடிடுமோ? 
கொ . அறிவு எங்குளது ? 

உலகு எங்குளது ? 
கொ . உலகு வெளியான இன்மையிலுளது . 

இன்மையிலுள்ளவுலகு இன்மையே பாகு மன்றோ? 
கொ . பெட்டியிலுள்ள புத்தகமும் பெட்டியாமோ ? 

இன்மை பூரணமாகலின் , அதிலுள்ள உலகும் இன்மையே 
யாகும் ; பெட்டி பூரண மன்றாகலின் , அதிலுள்ள புத்தகம் 

பெட்டியாகாது . 
கொ . உலகில்லா எவ்விடத்து அறிவு உளது ? 

அறிவில்லா எவ்விடத்து உலகுளது ? 
கொ . உலகிற்கு அறிவு பின்னமா ? அபின்னமா ? 

அறிவிற்கு உலகு பின்னமா ? அபின்னமா ? 
கொ . உலகிற்கு அறிவு அபின்னமே . 

அறிவிற்கு உலகு அபின்னமே . 
கொ . அறிவைத் தனியே கண்டாருளரோ? 

உலகைத் தனியே கண்டாருளரோ ? 
கொ . அறிவு எவ்வண்ணமுளது ? 
உலகு எவ்வண்ணமுளது ? 

( ப்ரம்மவித்யா 1887u ஜனவரி t 30s . ) 
கொ , உலகு பூதமயமாயுள்ளது . 

அறிவு பகுத்துணரும் தன்மையாயுள்ளது , 


சா . 


சா . 


சா . 


சா . 


சம்பாஷணை . 


27 


சா . 


சா . 


கொ . அறிவு உருவா ? உருவமற்றதா ? 

உலகு உருவா ? உருவமற்றதா ? 
கொ . உலகு உருவே . 

உலகு உருவாயின் அறிவும் உருவே . 
கொ . அறீவு எங்ஙனம் உருவாகும் ? 

உலகு எங்கனம் உருவாகும் ? 
கொ . உலகு கண்ணுக்குப் புலப்படுவதால் உருவே . 

கண் உடலன்றி யுளதோ ? உடல் உலகன்றி . யுளதோ ? 
கொ . உலகன்றி இன்றாம் . 
சா . ஓர் பொருளினை யுள் திலதென வாயுங்கால் அதற்குப் பின் 

னமாயிருந்தன்றோ வுணர்தல் வேண்டும் ? அங்கனமே உல 

கைப் பின்னமா யுணர்ந்தார் யாவர் ? 
கொ . யாருமிலர் . 

பின்னை உருவென்று அங்கீகரித்த லெங்ஙனம் ? 
கொ . உலகின்கணிருந்து சுகதுக்கங்களை அனுபவிக்க , எங்ஙனம் 

உலகு இன்றெனக் கூறுவது ? 
அனுபவித்தார் யாவர் ? உளரேல் பின்னமா யிருத்தல் வேண் 

டும் . 
கொ . அறிவினின்றே யுலகுண்டாவது எங்கனம் ? 

தூக்கத்தில் காணும் சொப்பன உலகு அறிவின்கண்ணே 

யுண்டாகின்றதன்றோ? 
கொ . சொப்பன உலகம் சுத்தமித்தையன்றா? 

இவ்வுலகுமாத்திரம் சத்தியமோ ? ஆராய்ச்சியின்கண் பொரு 
ளின்றிப்போ தலானும் , வேற்றுமையாக நின்று கண்டார் 

ஒருவரு மிலராதலானும் மித்தையெனற்கையமா ? 
கொ . அவ்வறிவு சரீரமன்றோ ? 

அச்சரீரம் அறிவன்றோ? 
கொ . இங்ஙனம் செல்லின் அனவத்தாதோட மெய்துமே . 

அனவத்தாதோடமின்றிக் கூறுவது உமது கடமையே . 
உலகு முன்னரெனக் கூறியதன் மேல் அதை மறுக்க அறி 
வென்று கூறினோம் . நீர் அங்கனங் கூறாவிடில் யாமும் 

கூறோம் . 
கொ . உலகினின்றே அறிவுண்டாவதற்குச் சரீர அவயவத்தானும் 

கல்வியானும் , பழக்கத்தானும் அறிவுபெறப்படுவதே போது 
மான சாக்ஷியன்றா? .. 


சா . 


சா , 


சா . 


28 


தத்துவவாதம் . 


சா . 


உலகெனலே அறிவாயிருக்கவும் , அறிவன்றியுலகில்லா திருக் 
கவும் கண்டும் மீண்டும் உலகினின்று அறிவு உண்டாமெனக் 
கூற லெங்ஙனமாகும் ? அன்றிச் சொப்பனத்தின் கண் அறி 
வின் காரியமான அவ்வுலகில் அங்குச் சரீரதர்ம்மத்திற்கியை ப 
அறிவு காணப்படினும் அவ்வறிவின்கண்ணிருக்கும் வியட்டி 

தேகத்திற்கும் , சமட்டியுலகிற்கும் அறிவே காரண மன்றா? 
கொ . அறிவின் காரியமுல கெனின் ,அறிவிற்கும் உலகிற்கும் பேதம் 

தோன்றப்படாதே . 
சந்திரனில்லா இரவின்கண் ஆகாயத்தில் சந்திரனிருப்பதாக 
நினைக்கின் , அந்நினைவுக்கு அச்சந்திரன் பேதமாகக் காணப் 
படினும் அபேதமன்றோ? அங்ஙனமே சொப்பனாவத்தை 
யின்கண் , அறிவினின்றுந் தோன்றியவுலகு பேதமாகத் 

தோன்றினும் அபேதமேயாம் . 
கொ . உலகிருந்து தானே ஆதியில் ஜீவப்பிராணிகள் தோன்றி 

யிருக்கவேண்டுவது . 
சா . அறிவிருந்து தான் ஆதியில் உலகுதித்திருக்க வேண்டுவது . 
கொ . சுழுத்தியின்கண் உலகின்றோ? 

சுழுத்தியின் கண் உலகுளதோ ? 
கொ . இருப்பதனாலன்றா ஏனையோர் அறிவது ? 

எனை யோர் அறிவுடனிருப்பதாலன்றா உலகு காணப்படுவது ? 
கொ . உலகினின் றன்றோ அறிவைக்காண்பது ? 

அறிவினின் றன்றோ உலகைக்காண்பது ? 
கொ . நீரினின்றும் அலையுண்டாவது போன்று 

உலகினின்றும் 
அறிவு தோன்றுகின்றதன்றா? 
நீரினின்று அலை உண்டாவது போன்று அறிவினின்று உல 

குண்டாவதாகக் கூறப்படாதோ ? 
கொ . கண்டமான அறிவினின்றும் அகண்டமான வுலகம் எங்கன 

முதிக்கும் ? 
கண்டமான உலகினின்றும் அகண்டமான அறிவு எங்கன 

முதிக்கும் ? 
கொ . அரூபமான அறிவினின்றும் ரூபமான வுலகு தோற்றுமா ? 

உலகல் , காரியகாரண சோதனையிலில்லாமற்போ தலானும் , 
ஒன்றன் அல்லது பலவின் கூட்டத்தையன்றி அபாவப்படுத்த 
லானும் , இன்மையில் தோற்றுவது இன்மையே யாதலா 
னும் , பொருளின்மைபற்றிப் பொருட்பெயான்மையானும் 

இன்மை பாயவுலகு ரூபமெனல் எங்ஙனம் அமையும் ? 
கொ , இன்மையாய அறிவினின்றும்உண்மையாயவுலகுதோற்றுமா ? 


சா , 


சம்பாஷணை . 


29 


சா . 


சா . 


சா . 


சா . 


சா . 


இன்மையாய வுலகினின்றும் உண்மையாய அறிவு தோற் 

றுமா ? 
கொ . ஓர்போதுளதாய அறிவினின்றும் என்று முளதாய வுல 

குதிக்குமா ? 
ஓர்போதுளதாய வுலகினின்றும் என்று முளதாய அறி 

வு திக்குமா ? 
கொ . அநித்தியமாய அறிவினின்றும் நித்தியமாய வுலகு தோன் 

றுமா ? 
அநித்தியமாய வுலகினின்றும் நித்தியமாய அறிவு தோன் 

றுமா ? 
கொ . கற்பிதமான அறிவினின்றும் ஸ்வயமான உலகுதிக்குமா ? 

கற்பிதமான உலகினின்றும் ஸ்வயமான அறிவெழுமா ? 
கொ . சித்தினின்றும் சடம் நிகழுமா ? 

சடத்தினின்றும் சித்து நிகழுமா ? 
கொ . வியாப்பியமான அறிவினின்றும் வியாபகமான வுலகு திட்ப 

தெங்ஙனம் ? 
விபாப்பியமான வுலகினின்றும் வியாபகமான அறிவு திப்பு 

தெங்ஙனம் ? 
கொ உலகு இருந்து தோற்றுவதால் சத்தேயாகும் . 

அறிவு இருந்து தோற்றவதால் சத்தேயாகும் . 
கொ . அறிவிருப்பதுண்மையேல் உலகின்றியிருத்தல் வேண்டும் . 

உலகிருப்பதுண்மை பேல் அறிவின்றி யிருத்தல் வேண்டும் . 
கொ . உலகு காரணமாகலின் அதுவே முன்னாகும் . 

அறிவு காரணமாகலின் அதுவே முன்னாகும் . 
கொ . உலகு குணியும் தர்மியுமா தலால் முன்னெனக் கூறவேண் 

டும் . 
அறிவு குணியும் தர்மியுமா தலால் முன்னெனக் கூறவேண் 

டும் . 
கொ . அறிவு என்பது தொழிற்பெயராகலின் எங்ஙனம் குணியும் 

தர்மியுமாகும் ? 
உலகு என்பது சமஸ்கிருத பாஷையில் காணப்படுவது என் 
னும்பொருள் தருவதால் எங்ஙனம்குணியும் தர்மியுமாகும் ? 

( ப்ரம்மவித்யா 1837u மார்ச்சு t 30s . ) 
கொ . அறிவினின்றும் உலகம் உதிப்பதென் றுரைப்பது சொல் 

லால் சொல்வதன்றி - அநுபவமின்றே . 


சா , 


சா . 


சா . 


30 


தத்துவவாதம் 


சா . 


சா . 


உலகினின்றும் அறிவு திப்பதென்று நீரும் - சொல்லால் 

சொல்வதன்றி அநுபவமின்றே. 
கொ . அநுமானத்தால் கூறுகின்றோம் . 

யாமும் அநுமானத்தால் கூறுகின்றோம் . 
கொ . எங்கனம் அநுமானம் ? 

உமக்கு எங்ஙனம் அநுமானம் ? 
கொ . சாணியில் தோன்றும் புழுவுக்கு அறிவு அபின்னமாயிருப் 

பது போல் , சரீரத்திலும் அறிவு அபின்னமாய்க் காணப் 


சா . 


படுகின்றது . 


சா . 


சொப்பனத்தின் கண் தோற்றும் உலகிற்கு அறிவு எங்கனம் 
முதற்காரணமோ, அறிவினின்றும் அச்சொப்பனவுலகம் 
எங்ஙனம் தோற்றியதோ, அங்ஙனமே இப்போது காண 
படும் இவ்வுலகிற்கும் அறிவே முதற்காரணமும் , அவ்வறிவி 

னின்றே யுலகம் தோற்றியதுமாம் . 
கொ . இவ்வாறே பேசிக் கொண்டு வந்தால் முடிவு பெறவில்லையே . 

ஆதலால் முடிவு சொல்ல வேண்டும் . 
உலகும் , உலகத்தை அறியும் அறிவும் ஒன்றைவிட்டு ஒன்று 

பிரிந்திரா ; சூரியனும் பிரகாசமும் போலாகலின் . 
கொ . ஆனால் உலகை அறியும் அறிவு , அறிபடுபொருளான உல 

ஆகிய விரண்டும் நித்தியமும் சத்துமா ? 

அல்ல ; அநித்தியமும் அசத்துமேயாம் . 
கொ . பின்னை , நித்தியமும் சத்துமா யிருப்பதியாது ? 

சுழுத்தியின் கண் சாக்ஷியாய் விளங்கும் சலனமற்ற அறிவே 
நித்தியமும் சத்துமாம் . ( அதன்கண் உலகும் , உலகை அறி 
யும் சலனமுள்ள , அறிவும் ஓர்காலத்துத் தோற்றி விளங்கி 

மறைகின்றனவாம் . ) 
கொ . சுழுத்தியின்கண் அறிவு உளதென்ப தெங்ஙனம் ? 
சுழுத்தியின்கண் சுகமாய் 

நித்திரை செய்தேனென்று 
சொல்லுமிடத்துச் சுகானுபவம்காணப்படுகின்றமையாலும் , 
அவ்வனுபவம் அறிவினுக்கே விளங்கவேண்டுமாகையாலும் , 
அதைத் தள்ள யாராலுங் கூடாமையாலும் அறிவுளதென் 
பதே திண்ணம். 


சா . 


சா . 


( ப்ரம்மவித்தியா 1887u) ஆகஸ்டுமீ 31s . ) ஓர் நன்பன் . 


அறிவே உலகம் . ( திருக்கே திருசியம் ) 


>EEKKR 


அறிவென்பது பொருள்களின் வேற்றுமைகளைத் தெரிந்து 
கொள்ளுந்தன்மையது ; உலகமென்பது அங்ஙனம் தெரிந்துகொள் 
ளாத் தன்மையது . அறிவெனினும் சித்தெனினும் திருக்கெனினு 
மமையும் ; உலகமெனினும் சடமெனினும் திருசியமெனினும் பொருந் 
தும் . 

இவ்விரண்டில் ஒன்று காரணமும் , ஒன்று காரியமுமாம் . " வெற் 
றிலை பாக்கு சுண்ண மிம்மூன்றுஞ் சேர்ந்தவிடத்துச் சிவப்புத்தரும் 
முண்டாவது போல் பூதக்கலப்பில் அறிவென்னுந் தர்மமுண்டாவதால் 
தேகமே காரணமெனவும் முன்னெனவும் அறிவெனவும் கூறப்படும் . 
இதுகொண்டே உலகே அறிவெனவுரைக்கப்படு " மெனின் , அறிவி 
னின்றும் உலகு தோற்றி அதனின்றுமே தேகம் நிகழலின் அறிவே 
உலகாம் . யாங்ஙனமெனின் , சொப்பனத்தின்கண் அறிவே உலகாகி 
மேற்படி உலகான சமட்டியில் வியட்டிசரீரங்கள் நிகழ்ந்து அதில் 
அறிவு காணப்படுவ துண்மையன்றோ? அச்சரீரங்கட்கு அவ்வறிவு 
பேதமாய்த் தோற்றினும் சொப்பனவுலகிற்கு முதற்காரணமாயுள்ள 
அறிவின் பிரதிபலனமெனவே கொள்ளத்தக்கது . எங்ஙனமெனின் 
ஏகமான சூரியன் கண்ணாடியிற் பிரதிபலித்துப் பிரகாசத்தைத் தரும் 
ஞான்று , பிரதிபலனபிரகாசம் கண்ணாடியினின்று தோற்றினும் உண் 
மையில் சூரியனிலிருந்தே தோற்றுகின்றது . அங்ஙனமே சொப்பன 
வுலகிற்கு முதன்மையான அறிவு , சொப்பனசரீரத்தின்கண் பிரதி 
பலித்து அச்சரீரத்திற் கபேதமாய்த் தோற்றினும் உண்மையில் 
வேறன்றோ? இத்திருட்டாந்தவாயிலாக ஆராயின் நூலே எங்ஙனம் 
ஆடையோ அங்கனமே அறிவே சொப்பனவுலகமாகவும், ஆடையில் 

எங்ஙனம் நிறைவோ அங்ஙனமே சொப்பனவுலகில் அறிவு 
நிறைவாகவும் , நூலையன்றி ஆடை எங்ஙன முக்காலுமின்றோ அங் 
ஙனமே அறிவையன்றிச் சொப்பனவுலகு முக்காலு மின்றாகவும் , 
ஆடைக்குப் பொருளின்றி எங்கனம் சொல்மாத்திரமும் தோற்றல் 
மாத்திரமுமாமோ அங்ஙனமே சொப்பனவுலகுக்குப் பொருளின்றிச் 
சொல்மாத்திரமுந் தோற்றல்மாத்திரமுமாமென்க. 

சாக்கிரத்தின்கணுள்ள அறிவு , சொப்பனத்தில் காணும் அண்ட 
பிண்ட சராசரமா யிருத்தலினாலும் , அவ்வளவிலும் அவ்வறிவு பூரண 
மாயிருத்தலினாலும் அவ்வறிவையன்றி அவை , யின்மையானும் 
அறிவே சொப்பனவுலகெனவும் அறிவு வியாபகமும் உலகு வியாப் 
பியமெனவும் கூறத்தகும் . 

அறிவின் காரியம் சொப்பன மென்பது பற்றி அறிவே சொப்பன 
வுலகேனும் , அறிவே சாச்கிரவுல கென லெங்ஙன மியையுமெனின் , 
கயிற்றை மயக்கத்தால் அரவெனக் காணும் போது அரவாகவும் 


நூல் 


32 


தத்துவவாதம். 


தெளியும் போது கயிறாகவும் காணப்படுவது கண்கூடே . அறிவு , கரு 
தியவண்ணம் காணப்பட்டதன்றிக் கயிற்றின்கண் அரவு தோற்றலும் 
நிகழ்தலும் அழிவுப்பாடெய்தலு மின்றென்பதே துணிபுடைத்து. 
அரவு தோற்றமேனும் எதினின்றும் தோன்றிற்றெனின் அறிவி 
னின்றே பேதான்றிற்று ; இதனாலே அரவுக்கு அறிவே முதற்காரண 
மாம் . இங்ஙனமே மண்ணின் கண் கடம் , தோற்றலும் நிகழ்தலும் 
அழிவுபாடெய்தலு மின்று . இவ்வாறு விசாரித்ததற்கு முன்னர் 
உண்மையாகத் தோற்றிய கடம் , அறிவினின்றே தோற்றி நிகழ்ந்து , 
தெளிந்தஞான்று அழிவுபா டடைந்தது . ஆகலின் அறிவே கடமாம் . 
சோதனைக்கு முன் உண்மையாகத் தோற்றியகடம் , அறிவினின்றே 
எழுந்து தெளியும்வரையில் நிகழ்ந்து தெளிந்த பின்பு இன்றெனக் 
துணியப்பட்டது . அறிவும் மண்ணு மிருந்தாலன்றிக் கடம் தோற் 
றப்படாதெனின் , மண்ணை யல்லது கடமெங்கனமின்றோ அங்ஙன 
மே அணுவையன்றி மண்ணும், பரமாணுவையன்றி அணுவுமின் 
றாகி , அதுவும் ஆராய்ச்சியில் திண்ணமன்றெனத் துணியப்படுகின் 
றது . அறிவையன்றிக் கடமெங்ஙனமின்றோ அங்ஙனமே மண்முத 
லியயாவு மின்றெனத் தீர்வாம் . இவ்வாறு உலகிலுள்ள எந்தப் 
பொருள்களையும் ஆராய்ச்சி செய்யின் அறிவின் காரியமாகின்றது . 
இதனானே அறிவே உலகெனக் கூறப்பட்டதென்க . 

(ப்ரம்மவித்யா 1888u பிப்ரவரி t 29s . ) ஓர்நண்பன் . 


அறிவோ உலகம் ? 


நாளது கஅ அஅ ஏப்ரல்மீ எஉ வெளிப்பட்ட தங்களது 
பத்திரிகையில் ( பிரஹ்மவித்தியா ) விலிருந்து எடுத்துப் பதித்து விடு 
த்த ( அறிவே உலகம் என்னும் விஷயத்தை யாம் பார்த்தோம் . அறிவு , 
உலகு என்பவைகள் இரண்டுபொருள்க ளல்லவெனவும் , இரண்டும் 
ஒரே பொருளெனவும் அதனை யெழுதிய நண்பர் சித்தாந்தப்படுத்து 
கிறார் . அன்றியும் , அவர் வெற்றிலை பாக்கு சுண்ணம் இம்மூன் 
றும் கூடியவழிச் சிவப்புநிற முண்டாவது போலப் பிருதிவி முதலிய 
பூதங்க ளொன்று கூடியவழி அறிவுண்டாதலின் , தேகமே அறிவுக் 
குக் காரணம் எனவும் , அதனால் உலகமே அறிவு எனவுங் கூறுமோர் 
ஸித்தாந்தியை மறுக்கின்றார் . இதனால் அறிவே உலகம் என்பது ஒரு 
வர் மதமும் , உலகமே அறிவு என்பது மற்றொருவர் மதமுமாக ஏற் 
படுகின்றது . உலகமே அறிவு என்பவரது நியாயத்தை அறிவே உல 
கம் என்பவர் வருவித்துக் காட்டியதேயன்றி , அந்தநியாயத்தை மறுத் 
துப் பின்னர்த் தமது ஸித்தாந்தத்தை நாட்டினாரில்லை . மேல் , தமது 
ஸித்தாந்தத்தை நாட்டு தற்கு ( சொப்பனத்தின்கண் ணறிவேயுலகாகி , 
அதிற் சரீரங்க ணிகழ்ந்து அறிவு காணப்படுத லுண்மையாகலின் , 


அறிவோ உலகம் ? 


33 


அறிவினின்று முலகு தோற்றி , அதினின்றுந் தேகம் நிகழ்கின்றது ) 
என வோருண்மைகண்டு கூறினார் . அன்றியும் , அவர் அறிவு = தெரிந்து 
கொள்ளும் தன்மையது அல்லது சித்து எனவும் , உலகம் தெரிந்து 
கொள்ளாத் தன்மையது அல்லது ஜடம் எனவுங் கூறினார் . இவற்றுள் 
ஒன்று காரணமும் , மற்றொன்று காரியமுமா மெனவுங் கூறினார் . 
இனி இவற்றை விசாரித்து எமதுண்மையை நிறுத்துவாம் . 


ஒரு 


ண 


நமது தோழர் அறிவு , உலகம் எனவிரண்டு சொற்களைப் பிர 
யோகித்துவிட்டு இரண்டு மொன்றே யென்பதும் , அவற்றுள் ஒன்று 
தெரிந்துகொள்ளுந்தன்மையது , மற்றொன்று தெரிந்து கொள்ளாத் 
தன்மையது என்றதும் அவருக்கே நகைப்பை விளைக்கும் . பூ , மலர் 
என்பனபோல அறிவு உலகம்என்பவைகளைக்கொண்டாலோவெனின் ,, 
பூ என்பதோர் பொருளும் , மலரென்பதோர் பொருளுமாகி இரண் 
டற்குந் தனித்தனித் தன்மை வேறுபட்டதில்லை . அறிவு உலகம் என் 
பவைகள் தனித்தனி வேறுவேறு பொருள்களாகி , அறிவு ஒருதன்மை 
யும், உலகம் ஒருதன்மையும் பெற்று விளங்கலால் இரண்டும் 

ருபொரு 
ளென்பது கூடாது . அறிவு ஒரு முதலும் , உலகம் ஒருமுதலுமாகி 
அறிவே உலகம் என்பதழிந்து நம்மவரது மதம் நிலை தளர்ந்திடும் . 
தெரிந்துகொள்ளுந் தன்மையினதாகிய அறிவையும் , தெரிந்துகொள் 
ளாத் தன்மையின தாகிய உலகையும் ஒன்றென்னல் பெருஞ் சிரிப் 
பையே விளைக்கின்றது . இது மனுஷ்யனையும் கழுதையையும் ஒன் 
றாக எண்ணும் புத்திசாலிகளுக்கே அமையும் , பொன்னும் 

பூஷன 
முங் காரணகாரியங்களாகி இரண்டு சொற்களா லமையினு மிரண்டு 
மொன்றே யாதல்போற் கொள்ளத் தக்கதெனின் , காரணகாரியங்க 
ளாக வமைந்த பொன்னும் பூஷணமுந் தன்மை வேறுபடக் காண்கி 
லேம் . பொன்னென்பதோர் பொருளும் , பூஷணமென்பது அதன் 
றிரிவுமாம் . திரியாத போதும் , திரிந்தபோதும் பொருள் ஒருதன் 
மையா யிருக்கக் கண்டோம் . அறிவு ஓர் பொருளும் , உலகம் அதன் 
றிரிவுமாயின் , அது திரியாதபோதுந் திரிந்தபோதும் ஒரே தன்மையா 
யிருத்தல் வேண்டும் . அங்ஙனமின்றி அவைகள் முறையே அறியுந் 
தன்மையையும் , அறியாத்தன்மையையும் பெறலா லிரண்டு மொரு 
பொருளென்றது ஏற்றம் பெறாது . அன்றியும், அறிவாகிய காரணத்தி 
னின்றும் உலகமாகிய காரியம் பிறந்ததென்பது மானிடஜன்மத்தி 
லிருந்து கழுதைபிறந்தது என்னும் விவேகிகள் கழகத்துக்கே ஒப் 
பாகும் . இப்படி யழிதலால் அறிவே உலகு என்பவரது மதம் அநா 
ரணியமாயிற்று . இனி உலகமும் அறிவும் ஒன்றென்பதற்கும் , உலக 
மாகிய காரணத்தினின்றே அறிவாகிய காரியம் பிறந்தது என்பதற் 
கும் மேல் யாம் காட்டிய வுபமானங்களைத் திருப்பிக் கழுதையும் 
மனுஷ்யனும் ஒன்றெனவும் , கழுதை ஜன்மத்திலிருந்து மனுஷ் 
யன் பிறந்தான் எனவுங் கூறும் நிதர்சனமே போதுமானதாகையால் 
உலகமே அறிவு என்பவர் மதமும் அநாதரணியமாயிற்று . இந்தச் 

5 


34 


தத்துவவாதம் . 


சித்தாந்தியை யாம் பிரஸ்தாபிப்பது அவசியமன்றாயினும் , ஸந்தர்ப்ப 
நேர்ந்தமையால் பிரஸ்தாபித்தது குற்றமாகாதென்க. இங்கனநிற்க , 
அறிவுக்கு முதன்மைகூறு மறிஞர் காட்டிய சொப்பன திட்டாந்தத் 
தைக் கொஞ்சந் தொட்டுப்பார்ப்போம் . 


இவர் சொப்பனத்தின் கண் அறிவே யுலகாகு மென்றார் . சொப் 
பனமென்பது அறிவு என்னும் பேருடைய ஆன்மா முப்பத்தைந்து 
கருவிகளைப் பெற்று நுதலின்கட் சாக்கிராவஸ்தையை யடைந்திருப் 
பதுபோல , அந்த முப்பத்தைந்து கருவிகளில் பத்துக்கருவிகள் குறை 
ந்து இருபத்தைந்து கருவிகளைப் பெற்றுக் கண்டத்தின் கட் டங்கி 
யிருக்கு மோரவஸ்தா நிலயமாம் . சாக்கிரத்தில் முப்பத்தைந்து கருவி 
களோடு கூடியவழி ஆன்மா உலகை யறிகின்றது . சொப்பனத்தில் 
இருபத்தைந்து கருவிகளோடு கூடியவழி அவ்வான்மா உலகை யறி 
கின்றது . கருவிகளோடு கூடாதவழி ஆன்மாத் தானே உலகை யறிந் 
திலது . ஆன்மாத் தனித்துநிற்ப தொருபொருளுமன்று. ஆன்மாத் 
தனித்துநின்றமைக்கும் , அங்ஙனந் தனித்து நின்றே அது உலகா 
யினமைக்கும் தக்க வுபமானங்காட்டி அறிவே உலகம் என்னும் ஸித் 
தாந்தத்தைப் பூர்வபட்சியார் சாதித்துக்கொள்ளக்கடவர் . தேகவியா 
பாரமின்றி அறிவு தனித்து நின்று உலகு அதனிடத்திற் காணனப்படு 
மெனின் அறிவேஉலகுஎன்னும் ஸித்தாந்தம் கனம் பெறும் . தனுவாதி 
களைத் துணைக்கோடலா லாணவத்தான் மூடப்பெற்ற வறிவு சிறிது 
விளங்கப்பெற்றுத் தனக்கெனவோர் சுதந்தரமின்றி வாழும் மலின 
வறிவாகிய பசுவையே சுத்தவறிவாகிய பதியென மயங்கியும் , சுத்த 
அறிவாகிய வந்தப்பதியினிடத்தில் மலினமாகிய மலமாயாதி தோஷங் 
களைக் கற்பித்தும் அறிவே உலகு என்று சாதிப்பது ஸர்வாஸங்கத 
மென்க . இவ்வுண்மை தேராது ( அறிவினின்று முலகுதோற்றி , அதி 
னின் றுந் தேகம் நிகழ்கின்றது ) என்றது முதலிய வெறுஞ் சொற்களை 
யடுக்கி நம்மவர் அவலராயினார் . நமது பூர்வபட்சியார் அறிவினிடத் 
தில் உலகு காரியப்படுதலைச் சாதித்தற்குச் சாக்கிரத்தைத் தள்ளிச் 
சொப்பனத்தை யெடுத்துக்கொண்டார் . இதனால் ஜாக்கிரம் தமக்குப் 
பிரதிகூலமும் , சொப்பனம் தமக்கு அநுகூலமுமாகத் துணிந்தாராக 
ஏற்படுகின்றது . எம்முடைய பிரவசனத்தால் அவரெடுத்துக்கொண்ட 
சொப்பனமும் அவரைக் கைவிட்ட நியாயம் புலப்பட்டமையால் , இனி 
அந்தச் சொப்பனத்தையும் அவர் கைவிடவேண்டியவரேயாயினர் . 
அன்றியும் அவரது ஸித்தாந்தத்தில் உலகத்தை மித்தையென்று 
நாட்டுமவஸரத்தில் சொப்பன திருட்டாந்தத்தையுங் காட்டிச் சொப் 
பனம் பொய்யானவாறு உலகம் பொய்யென்று (சாதிப்ப துண்டாகை 
யால் , அத்தகைய சொப்பனத்தை அறிவினிடத்தி லுலகம் காரியப் 
பட்ட தென்பதற்கு அவர் ஒராதரவாகத் தேடியதும் பிரதிகூலமே 
யாம் . அவருக்கு ஸ்வப்நம் பொய்யாகையால் அறிவினிடத்தில் உல 
கம் காரியப்பட்டது பொய்யாகி , அறிவே உலகம் என்று அவர்சாதித்த 


அறிவோ உலகம் ? 


35 


தும் பொய்யாக முடிந்தது . அதற்காக அவரெடுத்துக்கொண்ட பிர 
யாசமும் அவலமாயிற்று , அறிவே உலகம் என்புழி அறிவு எப்படி 
மெய்யோ அப்படி உலகமும் மெய்யாகின்றது . உலகம் மெய்ப்பொரு 
ளின் றிரிவு அல்லது விகாரம் என வெளியாயின பின்னர் அவ்வுலகத் 
தை மிச்சையெனக்கூறி வேறுதிருஷ்டாந்தங்களாற் கலங்குதல் வினை 
யேயாம் . மெய்ப்பொருளும் , பொய்ப்பொருளுமாகச் சாதித்தற்கு 
ஓர்பொருளிடங்கொடுக்கமாட்டாதாகையால் , நம்மவரது ஸித்தாந்தம் 
ஒன்றிலொன்று விரோதமான பல ஹேய திருஷ்டாந்தங்களை யுடன் 
கொண்டு ஜீவித்தால் அதனது கொளரவ மிருந்தவாறென்றறிக. எடுத் 
துக்கொண்ட பிரமேயத்தைப் பத்திரிகை தோ றுங்கொஞ்சம்கொஞ்ச 
மாக விளக்கி முடிவுசெய்து பிரம் ஹவித்யாவிலடங்கிய ( உலகம் சத்தா 
அசத்தா ) என்பது முதலிய எனைய விஷயங்களையுங் கொஞ்சம் விசா 
ரிக்க ஆசைகொண்டிருக்கின்றோம் . 

( இந்துஜனபூஷணி 1888u மே t 19s ) 


அறிவே உலகம் என்று சாதிப்பான்றொடங்கிய நமது நண்பர் 
ஏகமான சூரியன் கண்ணாடியிற் பிரதிபலித்துப் பிரகாசத்தைத் தரு 
ஞான்று பிரதிபலனப்பிரகாசம் கண்ணாடியினின்று தோன்றினும் , 
உண்மையில் சூரியனிலிருந்தே தோற்றுகின்றது . அங்ஙனமே சொப் 
பனவுலகிற்கு முதன்மையான அறிவு சொப்பன சரீரத்தின் கண் பிரதி 
பலித்து அச்சரீரத்திற் கபேதமாய்த் தோன்றினும் உண்மையில் 
வேறு " என்று பிரகாசப்படுத்தினார் . இந்த வுபமானம் அவரது மத 
த்தை யழிப்பதொன்றேயொழிய நிறுத்துவ தொன்றன்று . எங்ஙன 
மெனின் , நம்மவர் அறிவு , சொப்பனவுலக மென்பவைகளை முன் 
னர்ப் பிரஸ்தாபித்தபோது அறிவே சொப்பனவுலக மாயிற்றெனவும் , 
அறிவு காரணமும் சொப்பனவுலகு காரியமுமா மெனவுங் கூறியிருக் 
கின்றனர் . இப்போது அதனை நிலைப்பிப்பதற்கு எடுத்துக்கொண்ட 
சூரியன் , கண்ணாடி யென்பவைகள் அதனோடு பொருந்துமா றெங் 
ஙன் ? சூரியனே கண்ணாடியாகியும் , சூரியன் காரணமும் , கண்ணாடி 
காரியமுமாகி நிலைபெறினன்றோ எடுத்துக்கொண்ட பிரமேயம் சிதை 
வுறாது ? சூரியன் வேறு , கண்ணாடி வேறு எனவும் , சூரியனிற் கண் 
ணாடி காரியப்பட்டதில்லை யெனவும் இனிது விளங்கலால் , அறிவு 
வேறு , சொப்பனவுலகு வேறு எனவும் , அறிவினிடத்திற் சொப்பன 
வுலகு காரியப்பட்டதில்லை யெனவும் நிச்சயிக்கப்பட்டு ( அறிவே உல 
கம் ) என்று சாதித்த அவரது ஸித்தாந்தம் அவல ஸி , 

பத்தாந்த 
மாயிற்று . அன்றியும் , அவர் " சொப்பனவுலகிற்கு முதன்மையான 
அறிவு எனவும் , " சொப்பன சரீரத்தின்கண் ( அறிவு ) பிரதிபலித்து 
எனவுங் கூறியதும் பிழையாம் . எங்ஙனமெனின் ,அவரபிமதப்படி 
அறிவையன்றிச் சொப்பனவுலகும் , அதினிகழுஞ் சொப்பன சரீர 
மும் இல்லை . அதனால் , அறிவுக்குஞ் சொப்பனசரீரத்திற்கும் பேத 


36 


தத்துவவாதம் . 


மின்றாகி , அறிவே சொப்பனசரீரம் என்று ஏற்படுகின்றது . அறிவே 
சொப்பனசரீர மாகுகையில் , சொப்பனசரீரமாகிய தன்னில் , அறி 
வாகிய தான் பிரதிபலித்தலைத் தானாகாத கண்ணாடியில் சூரியனாகிய 
தான் பிரதிபலித்ததனோடு ஸாம்யங் கூறியது பொருந்தாதென்க. 
அன்றியும் " உண்மையில் வேறு " என்று அவர் சொப்பன சரீரத்தி 
லான்மாவைப் பிரித்தோதியதுந் தவறுடைத்தென்க . நமது பூர்வ 
பட்சியார் தாபிக்க வெழுந்தது ( அறிவே உலகு ) என்னுந் தமது மத 
மும் , தாபித்தது ( அறிவு உலகன்று ) என்னும் எமது மதமுமாக 
முடிந்தது . அவரெடுத்துக்கொண்ட திருட்டாந்தங்கள் அறிவே வுல 
கம் என்று சாதிக்க இடங்கொடாமல் அறிவு உலகன்றென்பதையே 
ருசுப்படுத்துகின்றன . இவ்வாறு வழுவுதல் அவரது மதத்திலுண் 
டான வழுவேயன்றி , அவரது புத்தியிலுண்டான வழுவென யாம் 
கூறுகிலேம் . 

இன்னும் அவரது பிரஸங்கத்தி லுண்டாகிய தோஷத்தைக் 
காட்டுவாம் . சூரியன் கண்ணாடியிற் பிரதிபலித்துப் பிரகாசிக்கையில் , 
பிரதிபலனப் பிரகாசம் கண்ணாடியினின்று தோன்றினும் , உண்மை 
யில் சூரியனிலிருந்தே தோன்றுகிறது என்று வரைந்தாரன்றோ ? 
இதனால் நமது தோழருக்குண்டாகிய ஸாதகம் இன்னதென்று எமக் 
குப் புலப்படவில்லை. அறிவு சொப்பனவுலகமாகி , அதில் நிகழுஞ் 
சொப்பனசரீரத்தில் அது புகுந்து விளையாடு முண்மைக்கு நம்மவர் 
தேடிய வுபமானம் அதுவாகையால் , அவை யொன்றோடொன்று 
பொருந்தாமையைக் கண்டிரங்கியே யாமவ்வாறு கூறினோம் . எங்ஙன 
மெனின் , சொப்பன வுலகமானதும் , சொப்பனசரீரத்தி னுழைந்த 
தும் அறிவேயன்றி அறிவினது பிரகாசமன்று . கண்ணாடியி னுழைந் 
தது சூரியனாகி முதலாகாமல் அவனது பிரகாசமாக முடிந்தது .. 
இதனால் , உபமானவிருத்த முண்டாயின தன்றியும் , அந்தக் கண் 
ணாடியில் சூரியன் பிரதிபலித்தபோது பிரகாசத்தை வெளியே கண்ட 
தன்றி , ஒரு செங்கற்பலகையில் சூரியன் பிரதிபலித்தலும் , அதி 
னின்று பிரகாச மெழுதலுங் காணக்கூடாமையால் , கண்ணாடியைத் 
தள்ளிச் சூரியனே பிரகாசம் வெளியான தற்குக் காரணம் என்று 
வரைந்து கொண்டது தவறாக முடிந்தது . சூரியனது பிரகாசம் வெளி 
யான தற்கு அந்தச் சூரியனேயன்றி அவன் பிரதிபலித்த கண்ணாடி 
யாகிய நிர்மலவஸ்துவுங் காரணமாய் நின்றமையால் , நம்மவரது நியா 
யம் நிலைபெறா தொழிந்தது . இந்த வுபமானபங்க சமர்த்தனத்தால் 
அவரது உபடிேயம் அழியத் தட்டில்லையாகையால் , இதனையும் நமது 
அன்பர் கனிந்து பார்த்து ஸந்தோஷிப்பாராக . இதனால் ( அறிவே 
உலகு ) என்பது அஸத்தாயினமை யறிக . 

( இந்துஜன பூஷணி 1888 மேமீ 26s ) . 


இனி நமது நண்பர் நூலையன்றி ஆடையின்மை போல அறிவை 
யன்றிச் சொப்பன வுலகில்லை யெனவும் , ஆடையில் நூல் நிறைவு 


அறிவோ உலகம் ? 


37 


பனவு 


போலச் சொப்பனவுலகில் அறிவு நிறைவு எனவும் , சொன்மாத்திர 
மும் தோற்றன்மாத்திரமுமே யன்றிப் பொருண்மாத்திரமாகச் 
சொப்பனவுலகில்லை யெனவும் , உள்ளது அறிவே யெனவுஞ் சாதித் 
தார் . சொப்பனவுலகு அறிவினின்று வந்ததெனவும் , அறிவே சொப் 
னவுலகு எனவும் முன்னர்க் கூறியதற்கு மாறாக அந்தச் சொப்பன 
வுலகைச் சொன்மாத்திரமும், தோற்றன் மாத்திரமுமாகக் கூறியது 
யாங்ஙனம் ? சொன்மாத்திர மென்பது முயற் கோடு போல்வது . 
தோற்றன்மாத்திரமென்பது கானற்சலம் போல்வது . இவற்றுள் 
முயற்கோடு திருஷ்டிக்கு விஷயமாகாததும் , சுகதுக்கா நுபவமாகாத 
தும் , வேறொன்றி லேநின்றுங் காரியப்படாததுமாம். சொப்பனவுல 
கம் சூக்ஷம தநுவில் திருஷ்டிக்கு விஷயமானதும் , சுகதுக்கா நுபவ 
மானதும் , அவர் மதப்படி அறிவிலேநின்றுங் காரியப்பட்டதுமாம் . 
இவ்வுபமான வுபமேயங்கள் எங்ஙனோ பொருந்தும் ? இனித் தோ 
றன்மாத்திரமாகிய கானற்சலம் சுகதுக்கா நுபவமாகாதது . சொப்பன 
வுலகம் அதுபோல்வ தன்று . சுகதுக்கா நுபவமா யுள்ளது . இவ்வுப் 
மான வுபமேயங்களும் நிலைபெறுமா றெங்ஙனம் ? பூர்வபட்சியா 
ரெடுத்துக்கொண்ட இரண்டுபமானங்களும் அவரது உபயோகத்தைச் 
சாதிக்க வலியில்லா தனவாயின. அன்றியும் அவரெடுத்துக்கொண்ட 
வுபமானங்களில் , சொன்மாத்திரமாகிய முயற்கோடு ஒருதன்மைய 
தும், தோற்றன்மாத்திரமாகிய கானற்சலம் மற்றொரு தன்மையது 
மாகின்றமையால் ஒன்றி லேயொன்று மாறுபட்ட அவ்விரண்டுபமானங் 
களையும் அவ்விருதன்மைகளையு மெய்தாத சொப்பன வுலகமாகிய 
வொருபொருளினிடத்திலே ஸமர்த்தித்ததும் பெருஞ் சிரிப்பையே 
விளைக்கின்றது . இப்படி விசாரித்தறிந்தபேர்கள் நூலிலேயுண்டாகிய 
ஆடையைச் சொன்மாத்திரமும் , தோற்றன் மாத்திரமுமாக அவர் 
கிரகித்து , அதனை யுபமானமாக வெடுத்துக்கொண்டு சொப்பனவுல 
கைச் சோதிக்க வந்தது தெரியாமையென்றே கூறுவார்கள் . இது 
நிற்க . 


கூடாது . 


நம்மவரெடுத்துக்கொண்ட நூல் , ஆடை என்பவைகளில் நூல் 
ஓர் காலத்திலும் ஆடை ஓர்காலத்திலும் வியக்தம் . நூலாயிருந்த 
போது ஆடை என்னும் பேரில்லை . ஆடையாயுள்ள போது நூல் என் 
னும் பேரில்லை . நூல் ஆடையாகத்திரிந்ததும் ஆடை நூலிலே நின்று 
வெளிவந்ததும் பிரிவறநிற்றலால் நூலையும் , ஆடையையும் தனித்தனி 
இரண்டு காலங்களிலன்றி ஒரே காலத்தில் கவர்ந்திடுதல் 
இந்த உபமானசாத்ருஸப்படி அறிவு சொப்பனவுலகு என்பவைகளில் 
அறிவு ஓர்காலத்திலும் , சொப்பனவுலகு ஓர்காலத்திலும் வியக்த 
மாகவேண்டும் . அறிவாயிருந்தபோது சொப்பனவுலகு என்னும் 
பேரில்லை . சொப்பனவுலகாயிருந்த போது அறிவு என்னும் பேரில்லை . 
அறிவு சொப்பனவுலகாகத் திரிந்தும் , சொப்பனவுலகு அறிவிலே 
நின்று வெளிவந்தும் பிரிவறநிற்றலால் அறிவையும் , சொப்பனவுலகை 


பதும் - 
33 

தத்துவவாதம் . 
யும் தனித்தனி இரண்டு காலங்களிலன்றி ஒரேகாலத்திற் கண்டிடு 
தல் கூடாது . நம்மவரது உபமானத்தை ய நுசரித்தே யாமிவ்வாறு 
விசாரித்தோம் . இங்கனமாக ஆடையையும் , சொப்பனவுலகையும் 
சொன்மாத்திரமும் , தோற்றன்மாத்திரமுமாக வுள்ளனவென்று 
நமது தோழர் கூறியது எந்த அறிவு கொண்டோ அறியேம் . சொன் 
மாத்திரம் , தோற்றன் மாத்திரம் என்பவைகட்கு யாம் விளக்கிக் 
காட்டிய முயற்கோடு கானற்சலம் என்பவைகள் விஷயமாயின . நூல் 
ஆடை என்பவைகள் விஷபமாகவில்லை . நம்மவர் அவைகளை எவ்வாறு 
விஷயமாக விளக்கிக்காட்டுவாரோ அறியேம் . எமது பிரவசனத்தால் 
பூர்வபட்சியார் எடுத்துக்கொண்ட வுபமான வுபமேயங்கள் சொன் 
மாத்திரமும் , தோற்றன்மாத்திரமு மாகாதொழிந்தமையால் , சொப் 
பனவுலகைச் சூனியமென்றொழித்து ( உள்ளது அறிவே ) என்று 
சாதித்த அவரது ஸித்தாந்தம் புன்மையடைந்து போயிற்று . ( அறிவே 
தமையால் இனி அவர் கூறும் ஏனைய புதுமைகளையும் விசாரித் 
திடுவாம் . 

(இந்துஜனபூஷணி 1888 சூன்மீ 2s ) . 


நமது தோழர் கயிற்றை மயக்கத்தால் அரவெனக் காணும்போது 
அரவாகவும் , தெளியும்போது 

கயிறாகவுங் 

காணப்படுவது போல் 
அறிவை மயக்கத்தால் உலகாகக் காணும்போது உலகாகவும் , தெளி 
யும் போது அறிவாகவுங் காணப்படுதலின் , அறிவே சொப்பனவுல 
காதல்போல் சாக்கிரவுலகுமாமெனவும் , அங்ஙனமாயினும் கயிற்றி 
னிடத் தரவுதோற்றலும் , நிகழ்தலும் , அழிவுபாடெய்தலு மின்றே 
னத் துணியப்படுதல் போல் அறிவு கருதியவண்ணங் காணப்பட்டதே 
யன்றி அதனிடத் துலகு தோன்றி நின்றழிந்ததில்லையெனவும் , அரவு 
தோன்றியதும் அறிவினிடத்தேயாகலின் அரவுக்கு முதற்காரணம் 
அரவேயாகுமெனவும் பிரஸங்கித்தனர் . இதனையும் விசாரிப்பாம் . நம் 
மவருக்குக் கயிறும் , அரவும் உபமானப்பொருள்களும் , அறிவும் , உல 
கும் உபமேயப் பொருள்களுமாகி நிலைத்தன . கயிறும் அரவும் ஸத்திய 
மானவாறு அறிவும் உலகும் ஸத்தியமாகும் . கயிற்றில் அரவு ஸத்திய 
மாகாதது போல அறிவில் உலகு ஸத்தியமான தில்லையெனின் , கயிற்றி 
னிடத்தில் அரவை அஸத்தியமாகக்கண்டது கயிறா ? அல்லது அரவா ? 
இரண்டும் பலவாகி அவ்விரண்டற்கும் வேறாகிய தொருபொருளென் 
பது நிச்சயம் . இவ்வுபமேய நிதரிசனத்தால் அறிவில் உலகை அஸத் 
தியமாகக் கண்டது அறிவும் , உலகுமல்லவாகி அவ்விரண்டற்கும் 
வேறாய தொருபொருளாதலமையும் .அஃதுயா ? அறிவுக்கு வேறாய் 
ஜடமாய்க்காணப்படும் உலகையே இன்மைப் பொருளாக்கவந்த நம்மவ 
ருக்கு அறிவும் , உலகுமன்றி மூன்றாவதொரு பொருண் முளைத்தது 
அவரது அதிர்ஷ்டமேயாம் . அறிவே ஸத்தியம் , உலகு மிச்சையெனத் 
தாபித்தற்குக் கயிற்றரவு நியாயம் பிரதிகூலமென்க . கயிறு தன்னை 


அறிவோ உலகம் ? 


39 


அரவாக மயங்கின் , அறிவு தன்னை உலகமாக மயங்கும் . அஃதின்மை 
யின் அறிவு மயங்கிய தின்மையறிக . அறிவு என்று ஓர் பொருளுக்குப் 
பேரிட்டுவிட்டு , அதனிடத்தில் அறியாமையையேற்றி , அது மயங்கிய 
தென்றிடல் யாங்ஙனம் ? அது மயங்குமாயின் அதனை அறிவென்றிடல் 
யாங்ஙனம் ? கயிற்றில் அரவைக் கண்ட பொருள் அவ்விரண்டற்கும் 
வேறாய தோர்புருடனேயன்றோ? அவன் யாவனென விசாரிக்கின் , 
அறிவாகிய பிரமம் தனது நிலை கெட்டு அறிவறியாமையோடு கூடிய 
ஜீவனாய் நின்ற கற்பிதப்பொருளே யாகையால் , அவரது மதம் கேவ 
லம் விரோதமாயுள்ள தென்க . காரணவறிவு நிர்மலமும் , காரியவறிவு 
கல்மஷமுமாயிடுதல் யாங்ஙனம் ? அறிவுக் கன்னிய மில்லாதபோ 
எது 
கல்மஷம் அதற்கெப்படி வந்தது ? கல்மஷ மின்றெனின் ஜீவசப்தம் 
ஏன் பிறந்தது ? அதுவு மின்றெனின் கயிற்றை அரவாக மயங்கினான் 
என்றது யாரை ? அதுவும் பொய்யெனின் உள்ள மெய்தான் யாது ? 
அறிவொன்றுள்ளது தான் மெய்யெனின் இங்ஙனங் கூறுவதுமாத் 
திரம் மெய்யா தல் யாங்ஙனம் ? சிதாபாஸனாகிய இல்லாத ஜீவனது 
பிரவர்த்தகம் அந்த ஜீவனைப்போல் இல்லாததேயாகையால் , அவர் 
கூறிய ( அறிவொன்றே யுள்ளது ) என்பதும் இல்லாததேதயாகும் . 
எல்லா மில்லாததாய்ப் போகின்ற அவரது ஸித்தாந்தம் சூனியசித் 
தாந்தமென்க. அன்றியும் முந்திய பிரமவறிவு தன்னை யுலகமாகவும் , 
ஜீவனாகவும் மயங்கியது . பிந்திய ஜீவ அறிவு கயிற்றை அரவாக மயங் 
கியது . இவை மயக்கநிலையிலேயே கிடத்தலால் இந்த ஸித்தாந்தம் 
( முற்று மையநிலைபெற்று நின்மல மிலாததால் ) என்றபடி பிரமை 
ஸித்தாந்தமாகவும் வியக்தமாகின்றது . 


இனி நம்மவரது உபமான உபமேயங்களில் கயிறு அறிவுக்கும் , 
அரவு உலகுக்கும் பொருந்தின , கயிறு ஜடம் . இந்த வுபமானத்தை 
அறிவாகிய பிரமத்தோ டொன்றக் கூறினார் . அரவு சித்து . இதனைக் 
கொண்டு போய் அசித்தாகிய உலகத் தோடொன்றக் கூறினார் . உப 
மானப்பொருளும் , உபமேயப்பொருளும் பொதுத்தன்மையால் தம்மி 
லொருவாறு ஒக்கினும் , சிறப்புத்தன்மையால் ஒன்றினொன்று வேறாகி 
இரண்டு முதலாதல் ஸர்வஸம்மதம் . இங்ஙனமாகவும் உபமானமே உப 
மேயம் , உபமேயமே உபமானம் என விரண்டையு மொருமுதலாகக் 
கொண்டு அறிவே கயிறு , கயிறே அறிவு எனத் திரிபுணர்ச்சியான் 
மயங்கி ( த் தமது கொள்கையின்படி உபமானப்பொருளாகிய கயிற்றி 
னிடத்தில் அரவு தோற்றினும் , உபமேயப்பொருளாகிய அறிவி 
னிடத்து அவ்வரவு தோன்றியதாகவே கொண்டு ) அரவுக்கு முதற் 
காரணம் அறிவேயெனச் சாதித்தல் யாங்ஙனம் ? அறிவே கயிறு , 
கயிறே அறிவு என்னுமது கொண்டு தாம் முன் சித்தென்று சொல்லிய 
அறிவை ஜடமென்று சொல்லவருந் தோஷத்துக்கு அவர் தேடும் 
பரிகாரம் யாது ? அவரது வார்த்தைகள் யாவும் பரிகாஸத்துக்கே 
ஞ்செய்தலால் அஸத்காரியவா தியாகிய அவரது பிரசங்கம் 


40 


தத்துவவாதம் . 


நிஸ்ப்ருஹமென்க . அவர் கயிற்றரவு திருட்டாந்தத்தால் ( அறிவே 
உலகம் ) என்று சாதித்தலும் , சொப்பனவுலகைப்போலச் சாக்கிரவுல 
கும் அறி வேயென்று தாபித்தலும் வெறுஞ் சொல்லேயன்றிச் சாதி 
த்தபாடும் , தாபித்தபாடுமில்லை. இந்த வியவஸ்தையால் அறிவு உல 
கன்றெனத் துணியப்பட்டுப் பூர்வபட்சியாரது மதம் நிரஸ்தமாயிற்று . 

இனி , நம்மவர் ( விசாரித்தற்கு முன்னர் உள்ளதாகத் தோன்றிய 
கடம் விசாரி , 

சாரித்துத் தெளிந்தபோது இல்லதாக முடிதலின் , கடம் 
தாற்றலும் , நிகழ்தலும் , அழிவுபாடெய்தலும் அறிவினிடத்தன்றி 
மண்ணினிடத்தி லல்லவாகலின் , அறிவே கடமாம்) என்றனர் . ஒருவ 
னொருபதார்த்தத்தை விசாரித்து இல்லையென்று வாயாற் சொல்லி 
விடுவதினாலேயே அது இல்லாமற்போய்விடமாட்டாது . ஒரு பதார்த்த 
மிருந்ததனால் , அதனை விசாரிக்கவந்ததே யன்றி அது இல்லையாயின் 
விசாரிக்க வேண்டியதின்றாம் . இல்லாத பதார்த்தம் உள்ளது போற் 
றோன்ற வதனையே விசாரித்து இல்லதாகத் தெளிந்ததெனின் , இல் 
லாதது உள்ளதாகத் தோன்றியதற்கு ஒரேது வேண்டுமாகலின் , அவ் 
வேதுயாது ? ஏதுவின்றி முன்னில்லாதது தோன்றமாட்டாதாகையால் 
முன்னிருந்ததே தோன்றிய தெனல் ஸித்தம் . இதனால் விசாரித்தற்கு 
முன்ன ருள்ளதாகத் தோன்றிய கடம் விசாரித்துத் தெளிந்தபோது 
இல்லாததாய்விட்டது என்று ஸந்தோஷித்தது ஸந்தோஷமாகாது . 
உள்ளதை இல்லாததாக விசாரித்தது விபரீதமேயாம் . உள்ளதை 
இல்லதாகவும் , இல்லதை உள்ளதாகவுந் தெளிதல் யாங்ஙனம் ? கடம் 
ஜடம் , அறிவு சித்து . ஜடம் சித்தில் யாங்ஙன முதிக்கும் ? சித்திலே 
சித்தன்றிக் கடமுதியாதாகையால் , அறிவிலேதானே கடமுதித்தது 
என்னு மஸங்கதம் அடிப்பட்டுப்போய்விட்டது . இதனால் கடமுதித் 
தது மண்ணினிடத்தென் றே வியக்தமாயிற்று . அவரது கொள்கை 
யின்படி அறிவே கடமாயின் , கடமில்லாததாய்விடுகிறபடி அதற்கு 
மூலமா 

கிய அறிவுமில்லா ததாய்விடும் . இல்லாததி லில்லாதது பிறக்கு 
மேயன்றி உள்ள தி லில்லது பிறவாது . அறிவு உள்ளது என்பாரெ 
னின் அதிற்றோன்றிய கடமுமுள்ள தாகும்.கடத்திற்கு அறிவு காரண 
மென்றவிடத்தும் , மண் காரணமென்றவிடத்தும் கடத்திற்கு இன்மை 
யை யொப்ப முடியாமையால் அதனைத் தெளிந்தபோது இல்லாத 
தாகக் கண்டோமென்ற வாதமே நிலையில்லா ததாய்விட்டது . மண் 
ஜடமாகையால் அகிற் காரியமாயுள்ள கடவிகாரத்தை ஜடத்தினின்று 
நீங்கிய சித்தாயிருப்பதொன்று வெளிப்படுத்தியதென்க . இதனால் 
சடத்துக்கு மண்ணைப்போல் 

அறிவுங் காரணமெனல் நிலைத்தது . 
மண் முதற்காரணமும் , அறிவு நிமித்தகாரணமுமாகும் . இரண்டுங் 
காரணங்களாயினமையால் இவ்விரண்டானுங் காரியப்பட்டதொன் 
றை இல்லாததாக விசாரித்துத் தெளிந்தோமென்றது பரிகசிக்கத் 
தக்கதேயாயிற்று . 

நமது தோழ ரிவ்வளவிலமையாது ( கடம் மண்ணாகியும் , மண் 
அணுவாகியும் , அணு பரமாணுவாகியும் , அப்பரமாணுவானது ஆராய் 


சாப் - சத் - மறு - அறிவே உலகமென உரைத்தல் . 41 


ய்ச்சியி லின்றாகியுஞ் சூனியப்பட்டு அறிவே கடமாயிடுதல் யாங்ஙன 
மோ , அங்ஙனமே பிருதிவிமுதலிய பாவும் இல்லையெனவும் ,ஆராய்ச்சி 
யில் உலகிலுள்ள பொருள்கள் யாவும் அறிவின் காரிய மேயா மென 
வும் , அதனால் அறிவே உலகெனவும் ) கூறினர் . மண்ணானது அணு 
வாயும் , அணுவானது பாமாணு வாயும் பாகிக்கப்படி னும் 

அவை 
முடிவிலில்லாமற் போய்விடுதல் அஸங்கதம் .கண்ணுக்குக்காணக்கூடா 
மல் அதி ஸூக்ஷ்மரூபமாயிருக்குமத்தால் அதனை யில்பொருளாகத் 
துணிதல் கூடாது . (உள்ளது போகாது , உள்ளது உள்ளதே) என் 
னுந் தருக்கத்தால் கடஞ் சிதைந்து பாமாணுவானவிடத்தும் போகா 
ததும் , உள்ளது மேயாம் . ( இல்லதுவாராது , இல்லது இல்ல தே ) என் 
னுந் தருக்கப்படி உலகம் இல்லா தாயின் வரமாட்டாது . வந்திருக்கை 
யால் முயற் கோடுபோல் இல்லதாகமாட்டாது . உலகம் இல்லாததா 
யின் ( இல்லதற்குத் தோற்றமின்மையின் ) என்ற நியாயத்துக்கு 
விரோதமுண்டாம் . அவ்வுலகு தோன்றியிருத்தலால் அது ஒடுங்கு 
மிடத்து இல்லா ததாய் விடுமெனின் ( பாது யாண்டொடுங்கும் , அஃ 
தாண்டு திக்கும் ) எனவும் , ( ஒடுங்கின விடத்தினின்று மீளவுண்டாம் ) 
எனவும் போந்த தருக்கவுரைகளால் புனருற்பவங்கூறும் வேதாகமங்க 
ளும் பொய்பட்டுப்போம் . அநந்த ஸ்ருஷ்டிகளையும் , கற்பங்களையு 
மொப்பிய வைதிகஸித்தாந்தமும் அடிபட்டுப்போம் . ( அறிவே உல 
கம் ) என்றது (பாலே தயிர் ) என்னும் பரிணாமமாகவு முடிதலால் 
அறிவு சிதைந்து உலகமாகித் தயிருக்கே இருப்புக் கூறுதல் போல 
உலகிற்கே இருப்புக்கூறி , அவ்வுலகம் ஜடமாகின்றமையானும் , அவர் 
சித்தாந்தப்படி சூனியமாகின்றமையானும் ( அறிவொன்றேயுள்ளது ) 
என்னு மவரது மதம் அநாதரணியமாகும் . ( அறிவே உலகம் ) என்ற 
தும் 

பித்துரையாக முடியும் . எடுத்துக்கொண்ட பிரமேயத்தை 
யொகருவாறு விசாரித்து முடிவு செய்து விசிராந்தியடைந்தோம் . 

( இந்துஜனபூஷணி 1888w சூன்மீ 9s ) * அத்வைதி . 


சொப்பனம் சத்தியமென்பதை மறுத்து , 

அறிவே உலகமென வுரைத்தல் . 


1888m பிப்ரலரிமீ உகூ s பிரசுரமான ப்ரம்மவித்தியாவின்கண் 
அறிவே உலகம் " ( திருக்கே திருசியம் ) என்னும் விஷயமொன்று 
சுருக்கி வரைந்தாம் . இந்துஜன பூஷணி பத்திராசிரியர் 

அதனை 
1888 ஏப்ரல்மீ வெளியான தமது பத்திரிகையின் கண் 
பொறித்து விளக்கினார் . 188sy மே t 19s 26s ஜூன்t 
2s 9 உயில் பிரசுரமான ஷ பத்திரிகைகளின் வாயிலாகவே “ அத் 

* அத்வைதி யென்பார் சூளை - சோமசுந்தர நாயகசென அட்ரே மற்றொரு 
பத்திரிகையில் தெரிவித்திருக்கிறார் . 

( 


42 


தத்துவவாதம் . 


வை தி ” எனப் பெயர் புனைந்த பிரதிவா தியாரொருவர் “ அறிவோ 
உலகம் ? என்னு முடிப்பெயர் சூட்டி யாம் கூறியதை மறுத்தார் . 
அதனைப் பூர்வபக்ஷம் செய்யக்கருதி சொப்பனம் சத்தியமென் 
பதை மறுத்து , அறிவே உலகமென உரைத்தல் ” என்னும் விஷயத் 
தை யுரைக்கலுற்றாம் . 

சாக்கிரவுலகம் எவ்வாறு சாத்தியமோ அவ்வாறே சொப்பன 
வுலகமும் சத்தியமெனப் பிரதிவாதியார் அபிப்பிராயப்படுகின்றார் . 
சாக்கிரவுலகத்தை அறிவு , புறக்கருவிகளான இந்திரியங்கள் வாயி 
லாக அறிகின்றதெனவும் , சொப்பனவுலகை இந்திரியங்கள் வாயி 
லாகவன்றி நேரே யறிகின்றதெனவும் கூறுகின்றார் . ஒருபொருளை 
அறிய வேண்டின் இந்திரியங்களின் துணையின்றி அறிதலாகாது . 
ஆகுமெனின் இப்போது மெய் வாய் கண் மூக்கு செவி இவற்றின் 
ஞானமின்றி இவ்வுலகை யறிதல் வேண்டும் .அங்ஙன மின்மையான் 
அறிவானது சொப்பனவுலகை யிந்திரியங்களின் சகாயமின்றி யறித 
லென்பது கூடாது . சொப்பனவுலகை நேரே யறியுமெனின் அவ் 
வறிவு பிரமாண மாத லின்றியமையாமையன்றா? அஃது பிரமாண 
மாயின் காண்டல் கருதல் உரைமுதலிய பிரமாணங்களி லொன்றாதல் 
வேண்டும் . காண்டலெனக் கொள்வோமெனின் இந்திரியவாயிலாக 
வன்றித் தோன்றுமறிவைக் காண்டலெனக் கூறுதல் அமையாது . 
மான தக்காண்டலெனின் அஃதும் பொருந்தாது . மான தக்காண்ட 
லென்பது ஆன்மாவின் சுகம் துக்கம் அறிவு முதலிய பல குணங் 
களைக் கவருவதேயன்றி மற்றப்படி யல்லவென நியாய நூல் கூறு தலா 
லென்க . அறிவின் றிரிபே சொப்பனவுலகா தலால் மண்ணைக் காணும் 
கண் , குடத்தையும் காண்பது போல் அறிவை யறியுங் கருவியான 
மனம் , அவ்வறிவின் றிரிபான சொப்பனவுலகை யறியுமெனின் , 
குடம் மண்ணின் றிரிபாவதுபோல் சொப்பனவுலகம் அறிவின் றிரி 
பெனவும் , அதை யுபமானமாகக்கொண்ட சாக்கிரவுலகமும் அத்தன் 
மைத்தெனவும் , அதாவது அறிவே சாக்கிரவுலகமெனவும் கொள்ள 
வேண்டிவரும் . சுவசம்வேதனாப்பிரத்தியக்ஷமென்றாவது , யோகக் 
காண்டலென்றாவது கூறுதல் முற்றிலும் பொருந்தாது . ஆதலால் 
இஃது காண்ட லன்றென்றறிக . இனிக் கருதலென்போமெனின் 
அதற்கு வியாத்தி பக்க தரும வுணர்வு முதலிய பல காரணங்களின் 
மையால் கருதலுமாகாது , உரையென் றுரைப்பாமெனின் பிரதிவாதி 
யார் உரையன்றி வேறு உரை சித்தித்த விலது . ஆதலால் அதுவும் 
அமையாது . இப்பிரமாண விலக்கணங்கள் சற்றேனு மமையப்பெறாத 
சொப்பனவறிவு , மயக்கமென்றே கூறற்பாலதாமென்க . 

சொப்பனவுலகு ஜாக்கிரவுலகைவிட வேறு மெய்யாயின் வேறாக 
வே காணப்படவேண்டும் . அவ்வாறின்றி அது ஜாக்கிர வுலகமே 
யா கவும் ஜாக்கிர 

வுலகானுபவமாகவும் காணப்படுகின்றமையால் 
பொருந்தாது , அன்றிச் சென்னையினின்றும் மதுரைக்குப் போவது 


சொப் - சத் - மறு . அறிவே உலகமென உரைத்தல் . 43 
போலவும் , போவதாய்த் தெரிவதுபோலவும் , வேறுவேறு பொரு 
ளாகவும் , வேறுவேறு இடமாகவும் , வேறு வேறு அநுபவமாகவும் 
காணப்படுதல் வேண்டும் . அங்ஙனமின்றி ஜாக்கிரமே சொப்பனமாக 
காணப்படுதல் கண்கூடாம் . சாக்கிரம் ஒருமணி நேரம் , சொப்பனம் 
பலநா ளாகின்றன . இது சூரிய சந்திர நட்சத்திரங்களின் கதிக்கு 
முற்றும் விரோதம் . ஜாக்கிரத்தில் குழந்தைப் பருவமுதல் 70u 
வரையில் வளர்ந்துவந்ததாக வறியாநின்றோம் . சொப்பனத்தினும் 
குழந்தைப் பருவமுதல் 70 வயசுவரையில் வளர்ந்துவந்ததாக அனு 
பவப்படுகின்றது . சொப்பனத்தில் காணும் ஷ அநுபவ முண்மை 
யாமா ? அதுமட்டில் ஷை அநுபவம் மயக்கமென்றும் அசத்தியமென் 
றும் ஒப்புக்கொள்ளாவிடில் வேறுவழியென்ன ? சேலத்திலிருந்து 
மதுரைக்கு 20 வயசில் போவோமாயின் 20 வயசில் போனதாகவே 
தெரிகின்றது . அங்கனமே ஜாக்கிரத்திலிருந்து 20 வயசில் சொப் . 
பனவுலகத்திற்குப் போவோமானால் ( அதாவது சொப்பனாவஸ்தை 
யைக் காண்போமாயின் ) அவ்வாறு தோன்றாது , இளமைப் பருவ 
முதல் அவ்வவஸ்தையில் வளர்ந்து வந்ததாகவே அநுபவப்படுகின் 
றது . ஆதலால் சொப்பனம் மனோபிராந்தியேயாம் . 

அறிவு , ஜாக்கிர சரீரத்தினின்றும் சொப்பன வுலகைக் காண் 
கின்றதெனின் ஜாக்கிரவுலகிலேயே சொப்பன வுலகிருத்தல் வேண் 
டும் . ஒரு இடத்தி லிரண்டு சத்துப்பொருளிருத்தல் அசம்பவமாம் . 
மனம் இச்சரீரத்தை விட்டுத் தூரமாய்ச் சென்று சொப்பனவுலகை 
யுணர்கின்றதெனின் , அக்காலத்து மன மிச்சரீரத்திலில்லாது சொப் 
பன சரீரத்திற் செல்கின்றதாகின்றது . அங்ஙனமாயின் மனத்தி 
னுடன் ஜீவனும் பிராணனும் அச்சரீரத்திற் சென்று இச்சரீபம் பிண 
மாதல்வேண்டும் . நித்திரை புரியுங்கால் இச்சரீரத்தில் உஷ்ணம் , பிரா 
ணன் , நாடியடித்தல் , ரத்த ஓட்டமுதலிய விருத்தலாலும் , பிணம் 
போல் அமங்களகரமாயின்றி மங்களகரமா யிருத்தலாலும் அஃதுண் 
மை யன்று , 

சொப்பனத்தின்கண் திரிசிரபுரத்திற்கு வடக்கு மதுரை யிருப்ப 
தாகவும் , வடதிசையில் சூரியோதய மானதாகவும், மிருகங்கள் 
பேசுவதாகவும் , நாம் பறப்பதாகவும் , நாம் மரித்து நம்மைத் தூக்கிப் 
போவதாகவும் இன்னு மிவை போன்ற அசம்பவமான பலவற்றையும் 
பார்க்கின்றோம் . நாம் ஒவ்வொரு நாளிலும் பலசொப்பனங்கள் காண் 
கின்றோம் ; அவற்றில் ஒன்றுக்கொன்று சம்பந்தமில்லை. சொப்பனம் 
சத்தாமாயின் ஒவ்வொரு முறையிலும் காணு மூலகு வேறுவே 
றெனவே கொள்ளற்பாலது . அவ்வா றின்றென்பதை நாமறிகின் 
றோம் . பல்லாயிரங்கோடி ஆத்துமாக்கள் தங்களாயுளில் காணும் 
சொப்பனவுலகங்கள் இத்தனை கோடியென் றெண்ணுதற் காகாவென் 
பது திண்ணம். எண்ணிக்கையிலடங்கா அத்தனை கோடி சொப்பன 
வுலகங்களு மிவ்வொரு உலகிலேயே இருத்தல் வேண்டும் ; மன மிச் 


44 


தத்துவவாதம். 


சரீரத்தினின்றே (சத்தென்றவர் கூறும் ) சொப்பனவுலகைக் காண் 
கின்றதெனப் பிரதிவாதியா ருரைத்தலினா லென்க . ஒரு சத்துப் 
பொருளின் கண் பிறிதொரு சத்துப்பொருளே யிருத்தல் அசம்பவ 
மெனின் அளவற்ற கோடி சத்துப்பொரு ளிருத்தலாமெனல் யுக்தி 
அநுபவ விருத்த மேபாம் . 

நாமிரண்டு சத்துப்பொருளைக் காண்போமாயின் , இது வேறு , 
அதுவேறு என்னும் ஞான முண்டாகின்றது . அவ்வண்ணமே ஜாக் 
கிரவுலகம் சொப்பன வுலகமாகிய விரண்டுஞ் சத்துப் பொருளாயின் 
இரண்டுந் தனித்தனியே வேறென்னும் ஞான முண்டாகவேண் டும் . 
அவ்வாறின்றியிதுவே அது வென்னும்ஞானமுண்மையான் , இரண்டுஞ் 
சத்தெனல் அமையாது . தூரத்திலுள்ள பொருளைக் கனவின்கண் 
காணுகின்றோம் . அப்பொருளிங்கு வந்ததா ? அங்கு நாம் 

சென் 
றோமா ? அது வந்ததெனின் , அது இங்கு வருங்கால் இவ்வுலகு 
சென்ற திபாங்ஙனம் ? யாம் சென்றோமெனின் இந்தத் தேகம் பிண 
மாதல் வேண்டும் . சாக்கிராவஸ்தையின் கண் கடி காரமொன்றை ஒரு 
மாதத்துக்குமுன் வாங்கி வீட்டில் வைத்தோம் . சொப்பனத்தும் 
அக்கடிகாரத்தை வீட்டிலிருக்கக் காண்பதனோடு , ஒரு மாதத்துக்கு 
முன் வாங்கினோமென்னும் ஞானமு முண்டாகின்றது . அதனை ஜாக் 
கிரத்தில் வாங்கினோமேயன்றிச் சொப்பனத்தின்கணல்ல. ஜாக்கிரத் 
தில் இறந்த பிள்ளை சொப்பனத்தி லுயிருடனிருக்கக் காண்கின் 
றோம் . புத்திரனில்லா வொருவன் புத்திரன் பிறந்ததாகப் பார்க்கின் 
றான் . பித்தம் சந்திபாததோஷ முதலியவற்றால் நனவும் கனவுடல் 
லாத வேறு உலகம் தோற்றுகின்றது . நனவில் அதிக வேலை செய் 
யின் கனவு காண்பதில்லை ; அல்லது விசேஷமாகக் காண்பதில்லை. 
சில பித்த பதார்த்தங்களைத் தின்போமாயின் விசேஷ சொப்பனங் 
காண்கின்றோம் . நித்திரையின் வசம் கனவேயன்றிக் கனவின்வசம் 
நித்திரையன்று கனவு இதைப்போன்று வேறு சத்தாயின் அது 
வேறுமா திரியா யிருத்தல் வேண்டும்; அவ்வா றில்லையென்பது நம 
கவின்கண் 

சினேகிதனுடன் பேசினதாகக் 
காண்போமானால் நனவில் அவன் பேசியதாக ஒப்புக்கொள்ளுகின்றா 
னில்லை . 

சொப்பனத்தைவிட்டு நாம் சாக்ரத்திற்கு வந்தபின் அச்சொப் 
பனவுலக மிருக்கின்றதா ? இருக்கின்றதெனில் , அங்கு யார் சுகதுக் 
கங்களை அநுபவிப்பது ? இன்றெனின் அந்தந்த க்ஷணத்தில் பல்லா 
யிரங் கோடி . பிரபஞ்சககள் சிருஷ்டிக்கப்படல் வேண்டும் . நாம் தினந் 
தோறும் காணும் பல்லாயிரம் சொப்பனவுலகங்கள் பல்லாயிரங்கோடி 
ஆத்துமாக்களுக்காகச் சிருஷ்டிக்கப்படுகின்றனவா ? நம்மொருவர் 
பொருட்டுச் சிருஷ்டிக்கப்படுகின்றனவா ? பல்லாயிரங்கோடி ஆத்து 
மாக்களுக்காகவெனின் , அவ்வாத்துமாக்க ளங்கிருந்தனவாகச் சாக் 
ரத்தில் ஒப்பவில்லையாதலின் அஃதுண்மையன்று ; நம்மொருவர்நிமித் 


தனுபவம் . 


நமது 


சொப் - சத் - மறு.அறிவே உலகமென உரைத்தல் . 45 


தம் சிருஷ்டிக்கப்படுகின்றனவெனின் , ஒருவர்க்காக க்ஷணத்துக்கு 
க்ஷணம் அளவற்ற கோடி யுலகங்கள் சிருஷ்டிக்கப்படுகின்றன வென் 
பது கூடாது; இந்தச் சாக்கிர்வுலகம் அளவற்ற் கோடி ஆத்துமாக் 
களுக்காகச் சிருஷ்டிக்கப்படுகின்றமையாலென்க, அளவற்ற கோடி 
ஆன்மாக்களுக் கிவ்வொரு உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதென்பது 
நிபாயமாகுமேயன்றி , ஒவ்வொருவ ராயுளினும் ஒவ்வொரு நாளி 
னும் பலமுறை காணும் சொப்பன வுலகங்கள் பித்தம் சந் பொத 
தோஷமுதலி.ப காலங்களில் காணு மூலகங்கள் இவைமுதலியவை 
ஒருவர் பொருட்டுச் சிருஷ்டிக்கப்படுகின்றனவென்று கொள்வது ச 

சரி 
யாமா ? சிருஷ்டிக்கப்படுகின்றனவாகக் கொள்ளினும் கழுத்தி அவஸ் 
தையினும் சாக்கிராவஸ்தையினும் மூர்ச்சை சமாதி காலங்களினும் 
அவை க்ஷணத்துக்கு க்ஷணம் அழிக்கப்படவேண்டுமன்றா? சொப் 
பனம் மெய்யாயின் அதில் காணப்படும் நமது மித்திரர்களும் சத் 
துருக்களும் இவ்விருதன்மைய ரல்லா தவர்களுமான மனிதர் முதலிய 
சகல ஜீவராசிகளு மெய்யா தல் வேண்டும் . மெய்யாகுங்கால் நாம் 
சுகதுக்கங்களில் மொத்துண்டு அவற்றை ஜாக்கிரத்தில் வந்துரைப் 
பது போல் நமது சொப்பனத்தில் காணப்பட்டவர்களும் வந்து கூறல் 
வேண்டும் . கூறாமையால் அவர்கள் அசத்தாகின்றார்கள். இதனால் 
சொப்பனவுலகம் பிரமையினா லுண்டானதேயன்றிச் சத்துப்பொரு 
ளன்றென்பது திண்ணம் . நாம் நாடகங்கள் பார்க்குமிடத்தும் , காவி 
யங்களைப் படிக்குமிடத்தும் , கேட்குமிடத்தும் , எழுதுமிடத்தும் , 
பித்தவிகாரத்தின் கண்ணும் , மயக்க வஸ்துவை உட்கொண்டவிடத் 
தும் , சந்நிபாதசுரத்தினும் , அபூர்வமான கதைகளைக் கேட்குமிடத் 
தும் ஜாக்கிரவுலகை மறந்து அவ்வவ்விஷயங்கள் எதிர்நிற்பன போல 
அனுபவியாநின்றனம் . அவை மனத்தோற்றமேயன்றி யுண்மை 
யாமா ? ஜாக்கிரத்தில் 50 வயசுள்ள மனிதனைக் கண்டு , நீ பிறந்து 
எத்தனை வருஷங்களாயின என்று வினவில் அவன் 50 வருஷங்க 
ளென்பான் ; அஃதுண்மையே . சொப்பனத்தில் அவனை வினவில் 
அங்கும் 50 வயசென்றே விடையளிப்பான் . சொப்பனத்தி வளித்த 
விடைடை யுண் மையாமா ? அப்போதுதான் தோன்றியவன் 50 வயதென 
யாங்ஙன முரையாட லமையும் ? 


காரணமாய நூலும் ஜடம் , காரியமான ஆடையும் ஜடம் , ஆக 
லால் நூலினின்று மாடை தோன்றுவது நியாயந்தான் ; அவ்வாறு 
சித்தின்கண் சடமான பிரபஞ்சம் தோன்றுவது யாங்கன்மமையும் 
எனின் கூறுவாம் : சித்தின்கண் அவ்வாறான சடசத்தியிருந்தால் 
தோன்றும். ஜடமான் பழுதையின்கண் பாம்பானசித்துத் தோன்ற 
வில்லையா ? சடமான கட்டையில் சித்தான மனிதன் தோன்றவில்லை 
யா ? இவ்வாறே சித்தினிடத்துச் சடமான வலகு தோன்றுகின்றது . 
சந்திரனில்லாப் பகற்காலத்தில் ஆகாயத்தில் சந்திரனிருப்பதாக 
வெண்ணு வோமாயின் அவ்வாறே மனதுக்கு அது விஷயமாகின் 


46 


தத்துவவாதம் . 


றது . தோற்றப்படும் சடமான சந்திரன் சித்தின்கண் தோன்றியிரு 
ந்து மறைகின்றது . விசேஷ பித்தங்கொண்ட மனிதனுக்கு வேறு 
உலகங் காணப்படுகின்றது . அவ்வுலக மறிவினிடமே உதித்ததென்று 
ஒத்துக்கொள்வோம் . அவ்வுலகமோ சடம் ; அதன் காரணமான 
அறிவோ சித்து . ஒரு மனிதனுக்கு ஓர்வித வியாதி வந்தது ; வந்தது 
முதல் அவனுக்குப் பின் ஒரு எருமைமாடு கூடவருவதாய்த் தோன் 
றிற்றாம் . அதற்குப் பலர் பல அவுஷதங்கள் தந்தும் தீராமல் முடிவில் 
ஓர் டாக்டர் அவுஷதங் கொடுத்துத் தீர்த்தாரென ஓர் பத்திரிகை 
சில வாண்டுகளின் முன்னர்ப் பேசியது . சில நாட்களின் முன் ஓர் 
பைத்தியக்காரன் தூள் கொடு தூள் கொடு என்று முன்னிலையில் 
யாரோ விருப்பதாகக் கேட்டதை நாம் பார்த்தோம் . அவனுக்கு எதி 
ரில் மனிதன் தோற்றியே அவ்வாறு கேட்டான் . தோற்றிய அம் 
மனிதன து சரீசமான சடம் , சித்தான பித்தன் அறிவினின்றுமே 
தோன்றிற்றென வுணர்தல் வேண்டும் . “ ஒரு மனிதனுக்குச் சந்நி 
பாததோஷம் கண்டு பித்தலும் பிதற்றலுமாகப் பேசினானென்றும் , 
அப்போது பூச்சி கடிக்கின்றது , பூச்சி கடிக்கின்றது என்று பயந்து 
விலகினானென்றும் நமது சிநேகிதரொருவருரைத்தார் . இம்மாதிரிப் 
பலவிடங்களிலும் காண்கின்றோம் . இது நூதன மல்ல . சடசித்தான 
பூச்சி , சித்தான அறிவினின்று முதிக்கவில்லையா ? பூச்சியின் சரீர 
மான சடமே யிதில் நாமெடுத்துக்கொள்ளவேண்டிய வுவமானமாம் . 
இதனாற் கூறுவதியாதெனின் சடத்தினின்றும் சடமுண்டாகலாம் ; 
சித்தினின்றுஞ் சடமுண்டாகலாம் . காரணத்தில் எந்தெந்தச் சக்திக 
ளிஇருக்கின்றனவோ, அந்தந்தச் சக்திகள் வெளிப்படும் . சித்தினின் 
றும் சித்தே யுண்டாக வேண்டுமென்னும் நியமமில்லை . இங்ஙனமே 
சித்தினின்றும் சொப்பனப்பிரபஞ்சமான சடம் தோன்றுகின்றது . 
மனந்திரிந்து உலகாயிற்றா ? திரியாமலாயிற்றா? எனின் திரியாமலே 
யாயிற்று ; கயிற்றினிடம் அரவும் கட்டையின் கண் கள்ளனும்போல .. 
எங்கே யொரு பொருளின்கண் மற்றொரு பொருள் விவர்த்தகாரிய 
மாகத் தோற்றுகின்றதோ ! அது அசத்தேயாகும் . விவர்த்தகாரியம் 
அசத்தாவதில் அதன் காரணமும் அசத்தாக வேண்டுமென் றுரைப் 
பது அனுபவவிரோதம் . கயிற்றின்கண் விவர்த்த காரியமாய் 

அரவு 
பொய்யானால் கயிறும் பொய்யாமோ ? சூரியன் கண்ணாடியில் பிரதி 
பலிப்பது போல் , அறிவு , சொப்பன சரீரத்திற் பிரதிபலிக்கின்றது 
என யாமுரைத்ததில் சூரியனும் கண்ணாடியும் பின்னமானமையின் 
பிரதிபலிக்கக் கூடுமென்றும் , அறிவே உலகு என்பதில் அறிவு முல 
கும் அபின்னமானமையின் பிரதிபலித்தல் அமையாதென்றும் , 
இஃது உவமான தோஷமென்றும் பிரதிவாதியா ருரைக்கின்றனர். 
அதற்குச் சமாதான முரைப்பாம் . அறிவின்கண் பின்னாசக்தி , அபி 
ன்னாசத்தியென இரண்டு சக்திக ளுள்ளன. அவற்றில் பின்னாசக்தி 
யின் காரியம் சேதனாசேதனமான வுலகம்; அபின்னாசக்தியின் காரி 
யம் நமது சரீராதி யிந்திரிய அந்தக்கரணங்களாம் .சொப்பனத்தில் 


சொப் - சத் - மறு . அறிவே உலகமென உரைத்தல் . 47 


அறிவினின்றும் உலகமுண்டாகின்றது ; நமது சரீராதி அந்தக்கரணங் 
களு முண்டாகின்றன . நமது சரீராதி அந்தக்கரணங்கள் தவிர அவ் 
வுலகிலுள்ள ஏனைய வான்மாக்கள் பின்னாசக்தியின் காரியமாயிருத்த 
லால் அவ்வான்மாக்கள் அநுபவியாநின்ற சுகதுக்கள் , காரணமான 
அறிவிற்குத் தோன்றுவதில்லை ; நமது சரீராதி யந்தக்கரணங்கள் 
அபின்னாசக்தியின் காரியமாயிருத்தலால் சொப்பனத்தில் நாமெடுக் 
கும் சரீரங்களுக்கு வரும் சுகதுக்கங்கள் அவற்றினுக்குக் காரண 
மானி ஷை அறிவிற்குத் தோன்றுகின்றன . சொப்பனத்திற் காணப் 
படும் ஏனைய பல சரீரங்கள் பின்னமாகத் தோற்றலின் சூரியன் 
பின்னமான கண்ணாடியில் பிரதிபலிப்பதுபோல அறிவும் சரீரத்தில் 
பிரதிபிம்பிக்கின்றதென் றுரைத்தாம் . ( சரீரமென்பது சரீரத்தின்க 
ணுள்ள அந்தக்கரணம் ) காரணமான அறிவைத் தவிரப் பல சரீரங் 
களில் காணும் அறிவென்பது வேறில்லை யெனற்கு ஒருவாறு பிரதி 
பிம்ப திருஷ்டாந்தமேயன்றி மற்றப்படியன்று . ஆயினும் அதற்கு 
விடையு மளித்தாம் . 


கயிற்றின் கண் அரவு தோற்ற முண்டாவது போல் அறிவினிட 
த்து உலகம் தோற்றுகின்ற தென்பதற்குப் பிரதிவாதியார் செய்யு 
மாக்ஷேபமாவது : கயிறு , அரவு , அதைக் காணும் புருஷன் ஆக 
மூன்றிருப்பது போல் அறிவினிட முலகு தோற்றுகின்ற தென்பதில் 
அறிவுஸ்தானத்தில் கயிறும் , உலகு ஸ்தானத்தில் அரவும் ஆகவிரண் 
டேயிருப்பனவன்றி , மூன்று பொருளில்லாமையால் உவமானதோஷ 
மென்பதாம் . இதற்குச் சமாதானம் : பரவஸ்துவின்கண் உலகம் தோற் 
றல்மாத்திர மென்பதற்குக் கயிற்றினிடத்து அரவு உவமானமுரைத் 
தாம் . இது சத்துப்பொருளில் அசத்துப்பொருள் தோற்றல்மாத்திர 
மென்பதுவரையில் உவமானம் . கயிறுஸ்தானத்தில்பரவஸ்துவும் , அரவு 
ஸ்தானத்தில் சேதனாசேதன வுலகமுமாகவைத்துக்கொண்டால்சங்கை 
தோன்றாது . சத்தான பரவத்துவின்கண் அசத்தான அல்லது சத் 
துப்போலியான சேதனா சேதனவுலகம் தோற்றுகின்றதென்பதற்கே 
கயிறு 

அரவு திருஷ்டாந்தம் . உவமான மேகதேசமென்ப தியாரு மறி 
ந்தவிஷயமே . இதற்கே சொப்பனாவத்தையில் காரணமான அறிவின் 
கண் காரியமான சேதனாசேதனவுலகம் தோற்றுகின்றதென்னு முவ 
மானமுங் கூறினாம் . அறிவு காரணமும் , உலகங் காரியமுமாயிருப்பன 
வன்றி அபேதமாயிருக்கின்றமையால் அறிவு பேதப்பட்டு உலகை 
யறிதல் கூடாதெனச் சங்கைசெய்கின்றார் பிரதிவாதியார் . அறிவின்க 
ணுள்ள பின்னாசத்தியின் காரிய முலகமானமையால் வேறாகவே 
தோற்றுகின்றது ; தோற்றுகின்றமையா லவ்வாறு அறியவும் வரு 
கின்றது . அறிவுக்கும் சத்திக்கும் அபின்னம் ; சத்திக்கும் சத்தியின் 
காரியத்திற்கும் (பின்னமாகத் தோற்றினும் ) அபின்னமே . சந்திர 
னில்லா ஆகாயத்துச் சந்திரபாவனை செய்ய மனத்திற்குச் சந்திரன் 
தோன்றுகின்றது . அச்சந்திரன் மனத்திற்குப் பேதமாய்த் தோற்றி 


48 


தத்துவவாதம் . 


ஓம் அபேத மே யன்றா? பித்தனுக்கெதிரில் தோற்றும் பொருள் 
கள் , அப்பித்தனுக்குப் பேதமாய்க் காணப்படினும் , அவன் பேதமா 
யுனரினும் அபேதமே யன்றோ? அங்ஙனமே அறிவிற்குச் சொப்பன 
வுலகு பேதமாய்த் தோற்றினும் அவ்வா றுணரப்படினும் அபேதமே 
யாம் . எது பின்னாசத்தியின் காரியமோ அது தோற்றமான அச 
த்து , அல்லது சத்துப் போலியேபா மன்றி யோர் போதும் சத்தாகா 
தென்றுணர்க . 

( ப்ரம்மவித்யா 1889 ஆகஸ்டு மீ 31s . ) 


மண்ணானது அணுவாயும் அணுவானது பரமாணுவாயும் 
LI13 க்கப்படி னும் அவை முடிவிலில்லாமற் போய்விடுதல் அசங்கதம் . 
சண்ணுக்குக் காணக்கூடாமல் அதிசூக்குமாயிருக்குமத்தால் அதனை 
யில் பொ 

பாருளாகத் துணிதல் கூடாது என்று பிரதிவாதியார் கூறினர் . 
இதனால் உலகை இல் ( அசத் ) பொருளெனக் கூடாதென்பதேயவர் 
சம்மதம் . ஆகலின் உலகத்தை நியாயவழியேநின்று காரியகாரண 
ஏதுவால் கடத்தை வைத்து விவகரிப்பாம் : -- 


கடமென்பது செய்வதற்கு முன்னுமில்லை ; அழிவுபாட்டிற்குப் 
பின்னுமில்லை ; இடையில்மாத்திர முளது . ஆதலால் நடுகின்றகாலத் 
தில் மாத்திரம் சத்தெனின் , முன்னும் பின்னு மில்லா தகடம் இடை 
யில் மாத்திரம் எங்ஙனந் தோன்றும் ? “ இல்லது வாராது என்னும் 
திபாயத்தால் இல்லது இல்ல தேயாமன்றி யோர் போது முள்ள 
தாகாது . இடைநின்ற காலத்து உள்ளது தான் எனின் , மண்ணாயிருந்த 
போது கடமில்லை; ( 985-3-58) F85755 & s seassos 6 ) மண்ணி 
னிடத்து வளைவு குவிவு முதலிய குணங்க டோன்றிய போது கட 
மென்னும்பெயரை யடைகின்றது . வளைவு குவிவுமுதலிய குணங் 
களேயன்றிக் குணிபாகமாட்டாது . அந்தக் குணங்களும் குணியான 
மண்ணினிடத்துத் தோன்றி அம் மண்ணினிடத்தே காணப்படுகின் 
றன . குணி யெப்போதிருக்கின்றதோ, அப்போதே அதற்கொரு 
குணமு முளதென்றுணர்க . வளைவு குவிவு முதலிய குணங்கடோன்று 
தற்கு முன்னரும் உருட்சி அல்லது வேறுகுணம் உளதென்பதாம் . 
மண்ணான குணி தன் குணத்தோடுங் கூடியமாத்திரத்தானே அம் 
மண்ணுக்குக் கடமென்னும் பொருட் பெயர் எவ்வாறு பொருந்தும் ? 
( ఈస్యచద్రస్యశాచకత్వం అవశ్యం అన్యథా ఘటో నభవ్యాహరిత్యా ర్యను సుషత్తి :) 
மண்ணான குணியும் அதனிடத்துள்ள வளைவுமுதலிய குணங்களுமே 
யல்லா மல் கடமென்னும் சொல்லுக்குப் பொருள் வேறே யில்லாமை 
யால் , மத்தியகாலத்தும் கடமிலதென்றே கூறத்தகுமென்க. இ.த 
னால் கடமென்னும் பொருள் எப்போது மிலதென்றே துணியப்படும் 
என்க . கடமானது எக்காலத்தும் இலதாயின் கடமென்னும் தோற் 
நமு மில்லாமற் போகவேண்டும் . கடத்தோற்றம் காணப்படுகின்றமை 


சொப் - சத் - மறு - அறிவே உலகமென உரைத்தல் . 49 


யால் கடமில்லையென்று எவ்வா றுரைக்கப்படுமெனின் தோற்றமெல் 
லாம் பொருளாகும் வகையில் கயிற்றின் கண் பாம்பும் மெய்பாக 
வேண்டும் . பாம்பு பொய்யாகத் தோன்றினும் கயிறென் றறிந்த 
விடத்துப் பாம்பு தோன்றவில்லை ; கடம் அவ்வாறல்ல ; மண்ணைத்தவிர 
எப்போதும் கடமில்லை யென்று அறிந்த பின்பும் கடம் தோன்று 
கின்றதே எனின் , தோற்ற மிரண்டுவகை : காரணத்தைக் கண்டபின் 
னர்க் காரியந் தோன்றாதிருப்பதொன்று ; அது கயிற்றின் கண் பாம்பு 
முதலியன ; காரணத்தைக் கண்ட பின்னரும் காரியந் தோன்றுவ 
தொன்று ; அது கானல்நீர் முதலியனவாம் . கடத்தோற்றம் கானல் 
நீர் முதலியன போல்வதாகலின் காரணமான மண்ணே எப்போதும் 
உளதெனவும் , காரியமான கடம் எப்போது மிலதெனவும் ஆராய் 
ந்து தெளியினும் கடத்தோற்ற மில்லாமற் போவதில்லை. இதுவரையி 
னும் தோற்றம் பொருளல்லவென் றுரைத்தாமே யன்றித் தோற்ற 
மும் இலதென் றுரைத்தோ மல்லேம் . 

" இல்லது வாராது , உள்ளது போகாது ” என்னும் நியாயத் 
தால் காரிய மில்லையாயினும் காரியம் செய்யாக்கால் இல்லையேயல்லா 
மல் செய்தால் உளதாகாதோவெனின் , செய்பவன் காரணத்தைக் 
குணவேற்றுமை செய்வதன்றி யில்லாதபொருளை யுண்டாக்கமாட் 
டான் . மண்ணால் இயற்றிய கடம் மீண்டும் மண்ணாபவிடத்து உள் 
ளது போகாது என்னும் நியாயத்தால் கடமில்லாமற் போதல் 
அடைபயாது . 

கடம். போலும் தோன்றின தோற்றம் இல்லாமற் 
போனதேயன்றிக் கடமான பொருளொன்றிருந்து இல்லாமற் போன 
தல்ல . ஆகலின் “ இல்லது இல்லதே, உள்ளது உள்ளதே " இல் 
லதை உள்ளதாகச் செய்யவும் , உள்ளதை யில்லாததாகச் செய்யவும் 
எவரானும் ஆதலில்லை . 

இனி " இல்லது வாராது ” என்பது உண்மையாயினும் , கடம் 
வனைவதற்குமுன் காரண ரூபமாயிருந்து , காரியப்படும் போது 
வெளிப்பட்டது என்றுரைக்கப்படும் எனின் , காரியமானகாலத்தும் 
மண்ணையன்றிக் கடமென்னும் சொல்லுக்குப் பொருளில்லாமையா 
லும் , காரணமான மண்ணினிடத்தும் கடமில்லாமையாலும் கடமா 
னது இல்லை யென்றே கூறத்தகு மென்க. காரியப்பட்ட அவசரத்தும் 
கடமிருந்தாலன்றா காரணத்தி லிருக்கிற தென்றாவது உரைக்கலாம் 

பாம் ? 
ஒருவர் மற்றொருவரிடத்துப் பேசிக்கொண்டேயிருந்து சற்றுநேரம் 
வேறுவேலையிலிருந்து , பின்பு அவரைப் பார்த்த போது , அவர்காணா 
மற் போவாசேல் , அவர் , வீட்டின் கண் அல்லது வேறிடத்தின்க 
ணிருப்பாசென் றனுகானிக்க விடமுண்டு. முன்னர் அவரைக் கண்டு 
பேசியிராவிடத்து , அவர் ஷை யிடங்களி லிருப்பாரென் றெவ்வாறு 
அ நுமானிக்கலாம் ? அது போல் காரியப்பட்ட காலத்துக் கட முௗ 
தாகக் கண்டிருப்போமானால் கடமில்லாத போது காணமான மண் 
ணின் கண் அடங்கியிருக்கலாமென அநுமானிக்கத்தகும் . அவ்வா 

7 


50 


தத்துவவாதம் . 


றின் மையான் கடமிலதென்றே கூறத்தகும் . இதனாலே கடம் மண் 
ணின்க ணிருக்கவுமில்லை , வெளிப்படவு மில்லையென்றறிக. 

இரண்டு பொருள்கள் ஓரிடத்தின்க ணிரா . ஒன்று பிறிதொன் 
றுக்கு மேலாகவேனும் , கீழாகவேனும் , பக்கமாகவேனு மிருத்தல் 
வேண்டும் . மண் , கடம் ஆகிய இரண்டு பொருள்க ளுள்ளனவாயின் 
மண்ணுக்குக் கடம் எப்பக்கத்திலுள்ளது ? எப்பக்கத்திலேனு முள்ள 
தாயின் மண்ணுக்குக் கடம் வேறாகவே யிருக்கவேண்டும் . அவ்வா 
றில்லை யென்பது கண்கூடு , 193533a - sh && s Smnesis 
38016ா ஒன்றில் பிறிதொன்றிருப்பது ஒன்று உண்மைமையும் , 
ஒன்று தோற்றல் மாத்திரமுமாயின் அமையும் ; கயிற்றிற் பாம்பும் , 
கானலி னீரும்போல . அங்கனமே மண்ணிற் கடம் தோற்றமே யல் 
லது பொருளில்லையா மென்பது . 

மண்ணினிடத்து வளைவு குவிவு முதலிய குணங்களுள்ளன 
யெனின் அவையும் தோற்றமேயாம் . அவ்வாறன்றி ஒருமண்ணாயி 
னும் வளையவும் குவியவும் கண்டோமில்லை . எல்லா மண்ணும் ஒரு 
ங்கு சேர்ந்து வளை தல் குவிதலான தருமத்தை யடைந்தனவெனின் , 
எல்லாஞ் சேர்ந்துண்டான தருமம் ஒவ் வொன்றினுக்கும் சிறிது 
சிறிதாகவேனும் காணப்படவேண்டுமல்லவா ? அவ்வாறில்லாமையால் 
மேற்கூறிய தருமங்களையும் பெற்றதேயில்லையென்பதாம் .இதுவரையி 
லுரைத்த நியாயங்களால் காரணமொன்றே முக்காலத்து முள்ள 
தென்றும் , காரிய முக்காலத்து மில்லையென்றும் , அஃதுஞ் சொல் 
மாத்திரமும் தோற்றல்மாத்திரமுமாமென்றும் கூறினாம் . இதனானே 
மண் எப்போதும் உள்ளதென்பதும் , கடம் எப்போதும் இல்லதெ 
பதும் துணியப்பட்டமை காண்க . 

ஒருபொருள் உண்டாக வேண்டுமானால் முன்பு இல்லா திருந்தே 
உண்டாக வேண்டும் . இல்லாதிருந்தது இறந்தகாலத்தில் ; உண்டாதல் 
திகழ்காலத்தில் . இறந்தகாலமும் நிகழ்காலமும் ஒன்றாகா . அங்கன 
மாகாவிடத்து இன்மையாயுள்ள காலமும் , உண்மையாயுள்ள கால 
மும் வேறேயாம் . ஒரேகாலத்து இன்மையும் உண்மையும் ஆதல் 
பொருந்தாது . கடம் உண்டாமிடத்துக் கடம் இருந்து தோன்றிற்றா? 
இல்லாமல் உண்டாயிற்றா ? இவ்வினாவுக்கு இருந்தே தோன்றிற் 
றெனின் , இருந்தது தோன்றுவதற் கிடனில்லை ; இல்லாததே தோன் 
றிற் றென்போமாயின் " இல்லது வாராது " என்னும் நியாயத்தால் 
இல்லது தோன்றுதல் அமையாது. அன்றி இன்மையும் உண்மையும் 
கால வேறுபாட்டைப் பெற்றிருக்கின்றமையால் நிகழ்காலத்தில் இன் 
மையும் உண்மையுங் கூடா . இதனால் பொருள் தோன்றுவதற்கே 
யிடமில்லையென்றுணர்க . ஒரு பொருள் அழியவேண்டின் உள்ளது 
ஒருகாலமும் , அழிவு ஒருகாலமும் ஆகும் . அழியுங்காலத்து இருந் 
தது அழிந்ததா ? இல்லாதது அழிந்ததா ? இக்கேள்விக்கு இருந்தது 


தென் 


சொப் - சத் - மறு - அறிவே உலகமென உரைத்தல் . 51 


அழிந்ததென்றே விடை அளிக்கவேண்டும் . இருப்பதாய உண்மை 
யும் அழிவதாய இன்மையும் ஒரேகாலத்தி லிபையா . ஆகலின் உள்ள 
பொருள் அழிவுபாடடைவதற் கிடமின்றென்க . " இல்லது வாராது , 
உள்ளது போகாது ” என்னும் நியாயம் இதனை உறுதிப்படுத்துகின் 
றது . 

காரியமான கடம் அசத்தானாலும் காரணமான மண்ணாயினும் 
சத்தென்று கூறலாமே யென்றால் எது காரணமெனப்படுமோ, அது 
பிறிதொன்றிற்குக் காரியப்பட வேண்டும் . வஸ்திரத்திற்கு நூல் 
காரணமேனும் , அந்நூல் பஞ்சினுக்குக் காரியமாம் . அங்கனமே 
கடத்திற்கு மண் காரணமாயினும் அம்மண்ணும் தன் காரணமான 
அணுவுக்குக் காரியமாம் . காரியமென்ப தனைத்தும் எப்போதும் 
இன்றென்று முன்னரே கூறியுள்ளேமாகலின் மண்ணும் அசத்தென் 
றே துணியப்படுமென்க. 

காரியமாகவேனுங் காரணமாகவேனும் உள்ள தியாதோ , அது 
வே உண்மையாயுள்ளது எனின் , காரியமாகவேனும் காரணமாக 
வேனும் இருந்தது யாதோ , அது காரியமாகவாவது காரணமாக 
வாவது இருக்கவேண்டும் . காரியமென் றுரைக்கின்றாமெனின் , காரி 
யம் முக்காலத்து மில்லையென்று துணியப்பட்டது .. 

காரணமென் 
றாலோ எது காரணமோ அது காரணமாகவே யிராமல் பிறிதொன் 
றுக்குக் காரியப்படுகின்றது . காரியம் முக்காலத்து மின்றென்பதே 
துணிபாம் . காரியகாரணம் சங்கலித் தொடர்பாய் முடிவின்றி நிற்கு 
மெனின் அதுவும் காரிய காரணத்தி லடங்கி அசத்தாகின்றது . 

பரமாணு அழியாமல் எப்போது மிருந்து காரியப்பட்டு அக் 
காரியம் அழிந்து பின் காரணமாகவே யிருக்கும் ; அது ஓர்போதும் 
காரியப்படுவதில்லை , எப்போதும் காரணமாகவே யிருப்பதொன்றா 
மாகலின் . யாவுங் காரியப்பட்டுப் பரமாணுமாத்திரம் காரியப்படா 
தென்பதற்கு நியாயம் ஏதும் புலப்படவில்லை . அதுவே காரணமா 
மெனின் ஓர்பரமாணு பிறிதோர்பாமாணுவினோடும், அது மற்றொரு 
பரமாணுவினோடும் கூடி . , இவ்வாறே காரியப்பட்டு மகத்தாக வேண் 
டும் . முன்பு ஒரு அணுவோடு மற்றொரு அணு கூடுமாயின் , ஒரு 
பக்கங்கூடி , மற்றைய பக்கம் கூடாதிருக்க வேண்டும் . திருஷ்டாந்த 
மாக ஒரு எலுமிச்சங்கனியோடு பிறிதொரு எலுமிச்சங்கனி கூடு 
மாயின் ஒருபக்கம்கூடி மற்றப்பக்கம் கூடா திருக்கப் பிரத்தியக்ஷ 
மாகக் காண்கின்றோம் . இவ்வாறே ஒருபொருளோடு பிறிதொரு 
பொருள் கூடுங்கால் ஒருபக்கங்கூடி மற்றையபக்கம் கூடா . கூடிய 
விடத்துக் கூடாமையும் நிகழ்தலின் முன் பின் நடு முதலியன நிகழ் 
வது ஒருதலையாம் . எது அவயவத்தோடுங் கூடிய கோ அஃது ஓர் 
போதும் காரணமாகாது ; காரியமேயாமென்பது திண்ணம் . 
மாயிருப்பனயாவும் காரியமாக , இஃது ஒன்றுமாத்திரம் காரியப்படா 


காரண 


தத்துவவாதம் , 


தென்பது நியாயமல்ல . எது எவ்வாறு இருக்கினும் காரணம் ஒன் 
றிருக்க வேண்டுமெனின் அதுமாத்திரம் ஏன் காரியமாகாது ? உலகம் 
உண்டாதற்குக் காரணம் ஒன்று வேண்டுமேயெனின் அங்கு காரண 
மான அணு நிலைபெற்றாலல்லவா இங்கு உலகமென்பது சாத்தாம் .? 
காரிய காரண முடிவின்றிச் செல்லுமெனின் , அளவுகடத்தல் என் 
னும் அநவஸ்தாதோஷ முண்டாகும் . ஆதலால் முடிவில் எவ்வகை 
அணுவும் இருப்பதாக வுரைத்தல் ஒருவாற்றானும் பொருந்தா 
தென்க. 

கண்ணுக்கு விஷயமான அணு அசத்தாயினும் கண்ணுக் கெட் 
டா அதிநுட்ப அணுசத்தென் றுரைக்கப்படுமெனின் , அஃது பிரத்தி 
யக்ஷ மன்று . அநுமான ப்ரமாணத்தால் அறியப்படுமெனின் , பிரத்தி 
யக்ஷமான சத்தைக்கொண்டு அப்பிரத்தியக்ஷமான சத்தையறிவது 
அநுமானத்துக்கு இலக்கணமாம் இவ்விலக்கணத்தால்புகையுஞ்சத்து , 
நெருப்புஞ்சத்து . புகைபிரத்தியக்ஷம் , நெருப்பு அப்பிரத்தியக்ஷமாம். 
பிரத்தியக்ஷமான புகையால் அப்பிரத்தியக்ஷமான நெருப்பையறிவது 
தகுந்த திருஷ்டாந்தம் . இந்தத் திருஷ்டாந்தத்தைப்போல் தாஷ்டாந் 
தம் ஒவ்வவில்லை. கண்ணுக்கு விஷயமான அணு அசத்தென்று துணி 
யப்பட்டது . கண்ணுக்குப் புலப்படாத அணு அவசியம் சத்தாயிருக்க 
வேண்டுமென்பது பூர்வபக்ஷியார் கருத்து , பிரத்தியக்ஷமான புகை 
சத்தாயிருப்பது போல் தாஷ்டாந்தத்தும் கண்ணுக்கு விஷயமான 
அணு சத்தாயிருக்க வேண்டும் . அக்ஙனமின்றி அது அசத்தாய்ப் 
போனமையால் திருஷ்டாந்தம் ஆபாசமாகின்றது . கண்ணுக்கு விஷய 
மான அணு சத்தாயிருக்கு மேல் பிரத்தியக்ஷமான இந்தச் சத்தைக் 
கொண்டு அப்பிரத்தியக்ஷமான ( கண்ணுக்குத் தோன்றா) அணு சத் 
தா யிருக்கின்றதென்றே அநுமானிக்கலாம் . புகையை ஆராய்ந்த 
போது பனியாய்ப்போமானால் புகை அசத்தாய்ப்போ மன்றா ? புகை 
அசத்தாய்ப் போமானால் நெருப்பு எப்படிச் சத்தாகும் ? அநுமானப் 
பிரமாணம் தோற்றமென்றும் , யதார்த்தமென்றும் இருவகைப்படும் . 
அவற்றுள் தோற்ற அநுமானத்தால் பொருள் சித்தித்திலது ; யதார் 
த்த அநுமானத்தாலேதான் பொருள் சித்திக்கற்பாற்று. புகை 
யதார்த்தம் ; புகையைப் போல் தோற்றி ஆராய்ச்சியில் பனியாய்ப் 
போவது தோற்றமாம் . யதார்த்தமான புகையால் நெருப்புச் சித் 
திக்குமன்றித் தோற்றப் புகையால் ( அதாவது பனியால் )சித்தியாது . 
அவ்வாறே கண்ணுக்கு விஷபமான அணுவால் கண்ணுக்கு விஷய 
மாகாத அதிநுட்ப அணு சித்தித்த லின்றென்க. 

இதுவரையிலுங் கூறிப்போந்ததனால் “ அணு முடிவிலில்லாமற் 
போய்விடுதல் அசங்கதம் . கண்ணுக்குக் காணக்கூடாமல் அதிசூட்சும 
மாயிருக்குமத்தால் அதனை யில்பொருளாகத் துணிதல் கூடாது 
என்று பிரதிவா தியா ருரைத்தது நியாயமாகவே பூர்வபட்சப்படுகின் 
றது . “ (உள்ளது போகாது , உள்ளது உள்ளதே ) என்னுந் தருக்கத் 


சொப் - சத் - மறு . அறிவே உலகமென உரைத்தல் . 53 


தால் கடம் சிதைந்து பரமாணுவான விடத்தும் போகாததும் , உள் 
ளது மேயாம் ” என்றார் . உள்ளது போகாது , உள்ளது உள்ளதே 
என்னும் தருக்கம் எமக்கும் உடன்பாடே . .கடம் உள்ளதென்று 
நியாயத்தால் காட்டின பின்னன்றோ அது பரமாணுவான விடத் 
ஏம் உள்ளதென் றுரைக்கவேண்டும் ? கடம் சத்தென்பதற்கு 
யாதொரு ஆதாரமு மில்லாமையால் அதையுள் பொருளென் னுரைத் 
தல் அமையாது . கடமானது நிகழ்காலத்தியே யில்லை யென்றபோது 
பரமாணுவான காலத்திலாஇருக்கப்போகின்றது ? ( இல்லது வாராது 
இல்லது இல்லதே) என்னுந் தருக்கப்படி உலக மில்ல தாயின் வரமாட் 
டாது . வந்திருக்கையால் முயற்கோடுபோல் இல்லதா கமாட்டாது " 
என்றார் . இல்லது இல்லதே என்னுந் தருக்கத்தை யாம் அநாதரவு 
செய்தேமில்லை. அது எமக்குஞ் சம்மதமேயாம் . ஆனால் அந்தத் 
தருக்கத்தின்படி உலகம் இல்லதே யென்றும் , இல்லாமையால் வர 
வில்லை யென்றும் கூறுகின்றாம் . “ உலகம் இல்லாததாயின் ( இல்லதற் 
குத் தோற்றமின்மையின் ) என்ற நியாயத்துக்கு விரோதமுண்டாம் ; 
அவ்வுலகு தோன்றி யிருத்தலால் என்றார் . இல்லதற்குத் தோற்ற 
மில்லை யென்பது கூடாது ; கயிற்றிற் பாம்பும், கானலி னீரும் , சந்தி 
பாததோஷமுள்ளவனுக்கு எதிரில் தோன்றும் பொருள்களும் , சொப் 
பனப் பிரபஞ்சமும் இல்லா தனவா யிருந்தும் தோற்றுகின்றமையா 
னென்க. தோற்ற மிருவகை : உள்ள பொருள் தோற்றுதலும் , இல் 
லாப்பொருள் தோற்றுதலுமாம் . இல்லதற்குத் தோற்ற மில்லை யென்ப 
தன் பொருள் அசத்து அல்லது சத்துப்போலிக்குச் சத்துத் தோற்ற 
மில்லையென்பதாம் . கயிற்றிற் காணும் (இல்லாத) பாம்பு யதார்த்த 
மான தோற்ற மல்லவென் றறிக . அது ஒடுங்குமிடத்து இல்லாத 
தாய்விடுமெனின் , (யாது யாண்டொடுங்கும் , அஃதாண்டு திக்கும் ) 

வும் ( ஒடுங்கினவிடத்தினின்று மீளவுண்டாம் ) எனவும் போந்த 
தருக்க வுரைகளால் புனருற்பவங் கூறும் வேதாகமங்களும் பொய்ப் 
பட்டுப்போம் ” என்றார் . ஒடுங்குதலாவது காரியம் காரணத்தில் 
அடங்குவதென்பது அவர் சம்மதம் . காரியத்திற்குப் பொருளின்ன 
தென்று விளங்காமையாலும் , அதற்கு மறுப்பினை முன்னரே யா 
முரைத்திருக்கின்றமையாலும் ஒடுங்குதலென்பது சொல்மாத்திரமே ; 
பொருள் இருந்தன்று. கானலினிடத்து நீரும் , அறிவின்கண் சொப் 
பனவுலகமும் ஒடுங்கி , ஒடுங்கினவிடத்தினின்று மீளவுண்டாவது 

துபோ 
லெனின் நியாயமாகும் . அவ்வாறன்றிச் சத்தென்பதமையாது . பாண் - 
டொடுங்கும் , அஃதாண்டு திக்கும் என்பதற்குக் கடம் . மண்ணின் 
கண் ஒடுங்கி மீண்டும் அதினின்றே உதிக்குமென்று 
கொள்ளலாம் . ஆனால் இது வியாவகாரிகமேயன்றி உண்மையன்று ; 
மண்ணைத்தவிரக் கட முக்காலத்து மின்றா தலாலென்க . 
சிருஷ்டி யுரைக்குமிடத்து வேதம் வியாவகாரிக சிருஷ்டியை அங்கீ 

* கிரமசிருஷ்டி : ஒன்றன் பின் ஒன்றாயுதிப்பது ; பஞ்சினிடத்து நூலும் 
நூலினிடத்து ஆடையும் போல . 


என 


* கிரம 


54 


தத்துவவாதம் 


கரித்து , SwX25 ) 

யுகபத் சிருஷ்டியைச் சொல்லும் பொழுது அவ் 
வேதம் ஷை கிரமசிருஷ்டியைப் பூர்வபக்ஷம்பண்ணிக் கண்டனை 
செய்தது . ( ஆதலால் யாது யாண்டொடுங்கும் , அஃதாண்டு திக்கும் ) 
எனவும் , ( ஒடுங்கினவிடத்தினின்று மீளவுண்டாம் ) எனவும் கூறிய 
தருக்கவுரை பூர்வபட்சமாகச் சம்மதமாம் . உலகைச் சத்தெனக் 
கொள்ளுவாரை அநுசரித்து வேத முன்பு கிரமசிருஷ்டி கூறி , பின்பு 
யுகபத்சிருஷ்டி யுரைப்பதென் றுணர்க . ஆதலால் இது வைதிகசித் 
தாந்தமேயாம் . இது நிற்க , இன்னும் உலகம் அசத்தைப்பற்றிக் கூறு 
வாம் : 


உலகினின்றும் பற்பல பொருள்கள் காரியப்பட்டுப் பின் காரண 
மாவதைக் கண்டிருக்கிறோ மல்லாமல் 

உலகம் காரியப்படுவதை 
நாமேனும் நம் முன்னோரேனும் கண்டதுமில்லை , கேட்டதுமில்லை . 
காணுதல் உடலன்றியாகாது ; கேட்பது பிறர் கூறியே கேட்கவேண்டு 
வது; கூறல் காணுதலின்றி யமையாது ; காணுதல் உடலோடு கூடியே 
ஆகவேண்டுவது ; உடலுலகன்றி யின்றாம் . உலகத்தினது இல்லாமை 
உடலல்லாமற் பிறிதொன்றிருந்து கண்டாரை யாம் காண்கின்றிலேம் . 
ஆதலால் உலகம் என்று முள்ளது ; காரியமன்று . காரணமேயெனின் 
கூறுவாட் 

ம் . 
ஒவ்வொரு பொருளினையும் ஆராய்ச்சி செய்யின் ஒன்றன் கூட் 
டம் , அல்லது பலவின் கூட்டமென்று இருவகைப்படும் . எந்தப் 
பொருளும் இவ்விருதன்மையிலே யடங்கும் . திருஷ்டாந்தமாகக் 
கடம் ஒன்றன் கூட்டமா ? பலவின் கூட்டமா ? எனின் ஒன்றன் கூட்ட 
மான மண்ணையன்றிக் கடம் முக்காலத்து மின்றாம் . அம்மண்ணும் 
ஒன்றன் கூட்டமான அணுவினையன்றி யின்றாம் . பலவின் கூட்டமு 
மிதுபோலுமென்க. இவ்வண்ணமே ஒவ்வொரு பொருளையும் ஆராயு 
மிடத்து அபாவமாகவே முடியும் . உலகு இவ்வகைப்பட்ட ஆராய்ச்சி 
யில் அபாவமாம் . ஒன்றன் கூட்டம் பலவின்கூட்ட மென்பவை காரண 
மாம் . அணுவை முன்பே பூர்வபக்ஷம் செய்தமையா லாண்டுக் கண்டு 
கொள்க. 

உலகம் காரியப்படுவதைக் கண்டாரும் கேட்டாரும் இல்லை 
யாகலின் எப்போதும் நித்தியமென் றுரைப்பாம் " எனின் , உலகம் 
எப்போதும் சத்தாய் நித்தியமா ? அசத்தாய் நித்தியமா ? சத்தாய் 
நித்தியமேல் இதுவரையிலு முரைத்த நியாயங்களால் சத்தென் 
அரைப்பது பொருந்தாது . அசத்தாய் நித்தியமேல் இல்லாதது நித் 
தியமென்று கூறுதலினால் யாது பயன் ? இல்லாத முயற்கொம்பினை 
யும் நித்தியமென் றுரைப்பதனோடு ஒக்குமல்லவா ? உலகு எக்காலத் 
தும் அசத்து அல்லது சத்துப்போலியாகலின் அதனைக் காரியமென் 

* யுகபத் சிருஷ்டி : ஒரேதடவையா யுதிப்பது; அது கடல் நீர் , அலை நுரை 
குமிழியாவதுபோல . 


சொப் - சத் - மறு அறிவே உலகமென உரைத்தல் . 55 
றேனும் காரணமென்றேனும் கூறுதல் எவ்வாற்றானும் பொருந்தா 
தென் றுணர்க . 


இதுமட்டும் கூறிவந்ததில் உலகம் அசத்தாயினும் பிரத்தியக்ஷ 
மாகச் சுகதுக்கங்களை அநுபவிக்கின்றோமே ; எப்படி உலகத்தை 
அசத்தென் றுரைப்பது ? இது வாயடி கையடியா யிருக்கின்றதன்றிச் 
சந்தேக மொழியவில்லையேயெனின் , சொப்பன முற்றும் பொய் 
யல்லவா ? அச்சொப்பனத்தில் பிரத்தியக்ஷமாக அநுபவிக்கும் இன்ப 
துன்பங்களும் அவ்வுலகமும் பொய்யாய்ப் போகவில்லையா ? அங்க 
னமே யிவ்வுலகையும் அதனின்ப துன்பங்களையும் என் பொய்யென் 
றியம்பப்படாது ? 


ஒருபொருளை யறிய வேண்டின் அப்பொருளுக்கு வேறாய்நின் 
றே யறிய வேண்டும் . வீட்டை அறியவேண்டின் வீட்டிற்கு வேறாய் 
நின்றே அறிகின்றோம் ; கடபடங்களை யறியவேண்டுமானால் அவற் 
றையும் வேறாய்நின்றே அறிகின்றோம் . இவ்வாறே எல்லாப் பொருள் 
களையும் அறிகின்றோம் . அங்ஙனமே இவ்வுலகை யறியவேண்டின் 
வேறாய்நின்றே யறிய வேண்டும் . அங்கனம் கண்டுரைத்தார் யாரு 
மிலர் . காண்பவர் , சமஷ்டியான உலக அமிச வியஷ்டி சரீரத்தைக் 
கொண்டு அறிகின்றமையால் , அது வேறுபட்டு அறிந்ததாக யாங்ங 
னம் உரைக்கலாம் ? அசத்தியமான சொப்பன சரீரத்தின்கண் அவ் 
வசத்திய சகத்தின் அமிசமான அசத்திய சரீரத்தைக்கொண்டு அச் 
சகத்தை அவ்விடத்தில் காணும்வரையில் அது சத்தியமாகவே 
தோன்றினும் , அச்சகத்தையும் அச்சகத்தின் அமிசமான சரீரத்தை 
யும்விட்டு வேறாயிருக்கும் இப்போது , அது பொய்யாய்ப் போக 
வில்லையா ? சொப்பனாவஸ்தையில் சொப்பனசகம் சத்தியமாகக் 
காணப்படினும் சத்தியமாக அறியினும் அக்காலத்தும் அச்சொப் 
பன சகம் எப்படிப் பொய்யோ , அப்படியே இச்சகமும் இச்சக 
அமிசமான சரீரமும் பொய்யென்று ஏன் கூறப்படாது ? ஐயமின்றிக் 
கூறலாம் . இதனானே ஒருபொருளை அறிய வேண்டின் அறிபவன் 
வேறாய் நின்றே அறிய வேண்டுமெனவும் , அவ்வாறின்றி அதுவா 
யிருந்து அறிதல் பொய்யு மெய்யாய்த் தோற்றுமெனவும் கூறியவா 
றென்பது . 


ஒருபொருள் உள்ளதா ? இல்லதாவென் றாராயவேண்டின் , அப் 
பொருளின் ஓர்பால் பிறிதோர்பாலொடு பொருந்துதலினாலே உள்ள 
தெனக் கொள்வது எல்வாற்றானு மமையாது . அப்படிக் கொள்வதி 
னால் கானனீரின் அலை பிறிதொரு அலையுடனே சம்பந்தப்படுவது 
கொண்டே , அக்கானல் நீரையும் 

உண்டென்று கொள்ளவேண்டி 
வரும் . இங்ஙனமே உலகின் ஓர் பகுதி பிறிதொரு பகுதியினோடு 
பொருந்துதலினானே உலகைச் சத்தென்றுரைத்தல் அடாது . 


56 


தத்துவவாதம் . 


பொன் பூஷணமாய்த் திரிந்த போதும் திரியாத போதும் ஒரு 
தன்மையா யிருக்கக்கண்டோமென்றும் , அவ்வாறு அறிவும் அறிபடு 
பொருளும் ஒருதன்மையா யிருக்கவில்லையென்றும் பிரதிவாதியார் 
உரைக்கின்றார் . பொன்னாகிய காரணத்தில் பூஷணமாகிய காரியம் 
தோற்றமேயன்றித் திரிபல்ல; திரிபு போல் தோற்றுகின்றது . அவ் 
வாறே பரவஸ்துவின்கண் சேதனா சேதனமானவுலகம் தோற்றுகின் 
றது . பாவஸ்து திரியவுமில்லை ; காரியப்படவு மில்லை . இதுநிற்க. 

( ப்ரம்மவித்யா 1888u செப்டம்பர் மீ 15s . ) 
ஆங்காங்கு வேறு வேறு உவமானங்க ளுரைப்பது ஒன்றுக் 
கொன்று விரோதமா யிருக்கின்றதெனப் பிரதிவாதியார் குற்றங் 
கூறுகின்றார் . அது அவரவர் பக்குவாபக்குவங்களை யநுசரித்து அவ 
சரபேதமா யுரைக்கப்படுகின்றமையால் யாதுங் முற்றமின்றென்க. 
அதன் விவரத்தை ஆசிரியர் மாணாக்கன் இவ்விருவர் சம்பாஷணையாக 
வைத்துச் சமாதானஞ் சொல்வாம் . 

உலக மொன்றேயுளது , அது அழிவதில்லை யென்னும் மாணாக் 
கனை நோக்கி , உலகம் காரியமேயன்றிக் காரணமல்ல வென்றும் , 
காரணமாவது எங்கும் பரி பூரணமான பரவஸ்துவே யென்றும் தாயி 
னிடத்துப் பிள்ளை எப்படிப் பிறந்ததோ , அப்படியே பரவஸ்துவின் 
கண் உலகு உதித்தது என்றும் ஆசிரியர் கூற , மேலே மாணாக்கனுக் 
கும் ஆசிரியர்க்கும் நடக்கும் சம்பாஷணையாவது : 
மாணாக்கன் : தாயினிடத்துப் பிள்ளை பிறந்தது போல் பரவஸ்துவின் 

கண் உ.லகுதிக்குமாயின் தாய் வேறு பொருள் , பிள்ளை 
வேறு பொருள் , அன்றி இரண்டும் கண்டப் பொருள் 
கள் . இவ்வுவமானப்பிரகாரம் உவமேயத்தைப் பார்ப்போ 
மானால் பரவஸ்துவும் கண்டப்பொருள் , உலகமுங் கண் 
டப்பொருள்க ளாகின்றன . இது பரவஸ்து பரிபூரண 

மென் றுரைத்ததற்கு விரோதமாகின்றதே. 
ஆசிரியர் : 

உலகமே பொருளென்றும் , அதற்குக் காரணம் பிறி 
தொருபொரு ளில்லையென்றும் கூறும் சித்தாந்தத்தை 
மறுக்கவேண்டி , இதற்குமேல் பொருளொன் றுண் 
டெனத் தாய் பிள்ளை யுவமானங் சு.றினதேயன்றி , 
அதுவே சித்தாந்தமன்று . பின்னை , பால் தயிராவது 
போல் பரிணாமவா தமாம் . தாயும் பிள்ளையும் வேறான 
மையினால் உண்டாகும் பரிபூரண தோஷம் பாலே தயி 
ராவதான பரிணாமவாதத்தில் இல்லை. இவ்வுபமானத் 

திற்கு உவமேயம் பரவஸ்துவே உலகம் . 
மாணாக்கன் : ஆசிரியரே ! நீ ருரைத்த தோஷ மில்லாவிடினும் வேறு 

பெருந்தோஷ முண்டாகின்றது . அஃதியாதெனின் , 


சொப் - சத் - மறு - அறிவே உலகமென உரைத்தல் . 57 

பாலே தயிராவதில் பால் கெட்டுத் தயிராகின்ற தென்ப 
தாம் . இவ்வுவமானப்படிப்பாம் கெட்டு உலகாகின்றது . 
அதனோ டொழியவில்லை . பால் கெட்டுத் தயிரானால் 
தயிர் தயிராகவே யிராது ; அதுவுங் கெட்டு வேறும் , 
அதுவுங் கெட்டுப் பிறிதொன்றுமாகி , முடிவில் இன்ன 
நிலைமைத்தென்றுரைக்க இயலாமற்போம் . அங்கனமே 
பாம் கெட்டு உலகாகி , அதுவுங் கெட்டு வேறாகி , அது 
வுங் கெட்டு மற்றொன்றாகி , ஈற்றில் இன்ன நிலைமைத் 

தென்று கூற முடியாமற் போம் . 
ஆசிரியர் : 

அஃதுண்மைதான் . நாம் பரிபூரணதோஷம வராமற 
பொருட்டும் , இரண்டு பொருள்களல்ல வென்பதற்கும் 
பால் தயிரென்னும் உவமானங் கூறினதே யன்றி 
அதுவே ஸித்தாந்த மன்று . பின்னை மண்கடம் போல் 
காரணகாரியமாம் . மண்கெடாமல் கடமாவதுபோல் பர 

வஸ்து கெடாமல் உலகாகின்றது . 
மாணாக்கன் : இதிலும் தோஷமில்லாது போகவில்லை . மண் விகாரப் 

பட்டன்றோ கடமாகின்றது ? அங்ஙனமே பாம் விகாரப் 
பட்டன்றோ உலகாகவேண்டும் ? நிர்விகாரமான பரத் 

துக்கு விகாரத்துவங் கற்பிப்பது நியாயமன்றே . 
ஆசிரியர் : 

உண்மைதான் . பால் கெட்டுத் தயிராவதுபோல் மண் 
கெட்டுக் கடமாவதில்லை யென்பதற்கும் , தயிர் மீண்டும் 
பாலாகாமற் போவது போலன்றிக் கடம் மீண்டும் மண் 
ணாகு மென்பதற்கும் இவ்வுவமானமே யன்றி மற்றப் 
படியல்ல . இனி விகாரப்படாத வுவமான முரைக்கின் 
றோம் . அஃதாவது சூரியனும் பிரதிபிம்ப சூரியனும் 
போல . சூரியன் விகாரப்படாமல் எப்படிப் பிரதிபிம்பிக் 
கின்றானோ அப்படியே பரமும் விகாரப்படாமல் பிரதி 

பிம்பிக்கின்றது . 
மாணாக்கன் : இதிலும் சங்கையில்லாமற் போகவில்லை . பிம்பப்பொ 

ருள் பிரதிபிம்பிக்கிறதற்கு ஆதாரமொன்று வேண்டும் . 
சூரியன் பிரதிபிம்பிப்பதற்கு ஜலம் எப்படி ஆதாரமோ, 
அப்படியே பாம்பொருள் பிரதிபிம்பிப்பதற்கு ஆதார 
மொன்று வேண்டும் . எது மற்றொரு ஆதாரத்தில் பிரதி 
பிம்பிக்கின்றதோ , அது அபரிபூரணப் பொருளாயிருக்க 
வேண்டுமேயன்றி , ஓர்போதும் பரிபூரணப் பொருளா 
காது . லத்தில் பிரதிபிம்பிக்கும் சூரியனும் , கண்ணாடி 
யிற் பிரதிபிம்பிக்கும் நமது முகமும் பரிபூரணப் 
பொருளாமா ? சூரியனும் நமது முகமும் ஒரு இடத்தி 
லும் , ஜலமும் கண்ணாடியும் பிறிதொரு இடத்திலும் 
இருக்கின்றமையால் பிம்பப்பிரதிபிம்பவுவமானம் அபரி 
8 


58 


தத்துவவாதம் . 


பூரணப் பொருளுக்கே பொருந்துமென்றவாறாயிற்று . 
இவ்வுவமானப்பிரகாரம் பரம் அபரி பூரணப் பொருளா 


கின்றது . 


ஆசிரியர். 


ஆசிரியர் : 

பிம்பப்பிரதிபிம்ப திருஷ்டாந்தம் பரவஸ்து விகாரப்படுவ 
தில்லை யென்பதற்கு மாத்திரமே . இனிப் பரி பூரண 
தோஷமில்லாமைக்கு வேறு திருஷ்டாந்த முரைக்கின் 
றோம் . அஃது கயிற்றிற் பாம்பும் , கிளிஞ்சலில் வெள்ளி 
யும் எப்படித் தோற்றமோ , அப்படியே பரத்தினிடத் 

துச் சிற்சடமான வுலகு தோற்றுகின்றது . 
மாணாக்கன் : இதிலும் வினா நிகழ்கின்றது. கயிற்றைத் தவிரப் பாம்பு 

இல்லையெனத் தெளியின் பின்னர்ப் பாம்பு தோற்றுவ 
தில்லை . உலகு காரணத்தையன்றி யில்லை என்றுணரி 
னும் மீண்டும் தோற்றுகின்றது . மண்ணையன்றிக் கட 
மென்னும் பொருளின்றென ஆய்ந்தறியினும் பெயர்த் 
தும் தோற்றுவதைப் பார்க்கின்றோ மன்றா? 
உலகம்பொருளல்லவென்பதற்கு மாத்திரம்கயிற்றிற்பாம் 
பும் கிளிஞ்சலின்கண் வெள்ளியும் திருஷ்டாந்தமே 
யன்றி முற்று மல்ல . இனி அத்தோஷமும் வாராமற் 
பரிகரிக்கின்றோம் . அஃதியாதெனின் கானனீராம் . 
கானலையன்றி நீர் முக்காலத்து மின்றெனத் துணியி 
லும் மீண்டும் தோற்றிக்கொண்டே யிருக்கின்றது . 
அதுபோல் உலகம் அசத்தெனத் துணியினும் தோற் 

றிக்கொண்டேதா னிருக்கும் . 
மாணாக்கன் : கானலினிடத்து நீரில்லையென்று தெளிந்தபின்னர்த் 

தோற்றினும் அது அநுபவத்திற்கு வருவதில்லை. அஃ 
தாவது நீரை அருந்த வுதவுவதில்லை . உலகோ அவ்வா 
றன்று ; சத்த ஸ்பரிச ரூப ரச கந்தங்கள் அனுபவிக்கப் 
படுகின்றன . ஆகலின் இத்திருஷ்டாந்தம் பொருத்த 
முறாது . 
உலகம் , அசத்தென் றுணரினும் பெயர்த்தும் தோற் 
றும் என்பது வரையிலுபாத்திரம் கானனீர் திருஷ் 
டாந்தமாம் . மற்றப்படி அநுபவ மாகின்றதைப்பற்றி 
வேறு திருஷ்டாந்தம் கூறுவோம் : அஃதாவது சந்தி 
பாததோஷத்திற் காணும் உலகும் , சொப்பனவுலகும் , 
பிறவும் போலுமாம் . சந்நிபாததோஷ முதலியவற்றாற் 
காணும் உலகு தோற்றமேனும் அனுபவத்தோடுங் 

கூடிய தோற்றமாம் . 
இதனால் வேறு வேறு உவமானங்க ளுரைத்ததற்குச் சமாதா 
னம் விளங்கியது . 


F 


ஆசிரியர் : 


சொப் - சத் - மறு - அறிவே உலகமென உரைத்தல் . 59 


கயிறு ஜடம் , அரவு சித்து , இது உவமானம் . அறிவு சித்து, உல 
கம் சடம் , இது உவமேயம் . சடமான உவமானம் சித்தான வுவமே 
யத்துக்கும் , சித்தான வுவமானம் சடமான வுவமேயத்துக்கும் உரைப் 
பது பொருந்தாதென்று உரைத்ததனோடு நாம் திரிபுணர்ச்சியால் 
மயங்கின தாகவும் கூறியுள்ளார் . அறிவினின்றும் உலகம் தேதோற்று 
மென்னும் உவமேயத்துக்குக் கயிற்றரவு உவமானம் , ஒன்றிலொன்று 
தோற்றுமென்பதுவரையில் மாத்திரமாகலின் பொருத்த முடையதே 
யாம். எதற்காக வுவமானம் உரைக்கப்படுகின்றதோ, அதுவரையில் 
நின்று உரையாடல்வேண்டுமல்லது மற்றப்படி பேசுவது தகுதியன்று . 
அறிவினின்றும் உலகு உண்டாவதற்குக் கயிற்றின்கண் அரவுண்டாத 
லொன்று , அறிவினின்றும் அரவுண்டாதலொன் 

அரவுண்டாதலொன்று . இவ்விரண்டும் 
ஒன்றினின்று பிறிதொன் றுண்டாவதற்குப் பொதுவான உவமான 
மாம் , இவற்றில் கயிற்றின்கண் அரவுண்டா தல் ஒன்றினின்று மற் 
றொன்றுண்டாதல் வரைக்கும் , அறிவினின்றும் அரவுண்டாதல் 
சித்தினின்றும் சித்சடமான வுலகுண்டாதல் வரைக்கும் உவமான 
மாம் . இதில் திரிபுணர்ச்சி யாது மின்றென்க . உவமானம் ஏசதேச 
மெனவும், உவமேயத்தில் இன்ன குணத்துக்காக இன்ன வுவமானம் 
எடுக்கப்பட்டதெனவும்உணர் தல்வேண்டும் . 


" ஒருவன் ஒருபதார்த்தத்தை விசாரித்து இல்லை யென்றுவாயாற் 
சொல்லிவிடுவதினாலேயே அது இல்லாமற் போய்விட மாட்டாது . 
ஒரு பதார்த்த மிருந்ததனால் , அதனை விஜாரிக்கவந்ததேயன்றி அது 
இல்லையாயின் விசாரிக்கவேண்டிய தின்றாம் ” என்றார் . அவ்வாறு 
இல்லையென்று நாம் வாயாற் சொல்லவில்லை ; நியாயத்தாலேதான் 
ருசுப்படுத்தினோம் . இல்லாத பதார்த்தத்தையும் விசாரிப்பதுண்டு; 
கயிற்றின்கண் அரவான இல்லாப் பதார்த்தத்தை விசாரிப்பதுபோ 
லென்க . “ இல்லாதது உள்ளதாகத் தோற்றியதற்கு ஒரேது வேண்டு 
மாகலின் , அவ்வேது யாது ? ஏதுவின்றி முன்னில்லா தது தோன்ற 
மாட்டாதாகையால் , முன்னிருந்ததே தோன்றியதெனல் சித்தம் ” 
என்றார் . முன்னில்லாதது தோன்றமாட்டாதென்றும் , முன்னிருந் 
ததே தோன்றுமென்றும் அவர் சொல்வது நியாயமானதுதான் . 
மண்ணினிடத்துக் கடாதிகள் தோன்றுமேயன்றி வஸ்திராதிகள் 
தோன்றுமா ? நூலின் கண் 

நூலின்கன் வஸ்திராதிகள் உண்டாகுமேயன்றிக் 
கடா திகள் தோன்றுமா ? இதனால் எந்தெந்தச் சத்திகள் எதெதின்க 
ணுளவாமோ , அந்தந்தச் சத்திகள் அததின்கண்ணின்று வெளிப் 
பட்டுக் காரியமாகின்றனவென்றும் , இல்லது வாராதென்றும் , உள் 
ளது போகாதென்றும் ஏற்படுகின்றன . இதனால் காரியம் சத்துப் 
பொருளாக மாட்டாது . காணலின்கண் நீர் தோன்றிப் பின்னும் 
அதிலேயே மறைந்து மீண்டும் தோற்றுகின்றது . கானலினிடத்து 
நீர் தோற்றமே யன்றிக் கடபடா திகள் தோன்றபாட்டா. இன்ன தில் 
னதுதான் தோன்றுமென்னும நியம மிருக்கின்றமையால் அன்ன 


இன்ன 


60 


தத்துவவாதம். 


தில் அன்னதே தோன்றும் . இதனால் தோற்றமெல்லாம் பொருளென் 
றுரைத்த லமையாது . முன்னிருந்ததே தோன்றியதெனல் சித்தம் " 
என்று அவர் உரைத்தது உண்மையே . கானலினிடத்து நீர் தோற் 
றுந்தன்மை முன்னரே உண்மையானென்க . இதனால் உலகம் சாத்தா 
தல் ஓர்போதுமில்லை. 

கயிற்றின்கண் அரவு உண்டாதற்குக் கயிறும் காரணந்தான் , 
அறிவுங் காரணந்தான் . கயிறுமாத்திரங் காரணமாகாது . கயிறே 
காரணமாயின் மயக்கம் நீங்கித் தெளிந்த பின்னரும் அரவு காணப் 
படவேண்டும் . அறிவொன்றே காரணமென் றுரைப்பாமெனின் , 
கபிறில்லாவிடத்து அரவு காணப்பட வேண்டும் . அவ்வாறின்மையின் 
இரண்டும் காரணந்தான் . அவ்வாறே கடத்தோற்றத்திற்கு மண்ணும் 
அறிவுங் காரணமாம் . மண்ணை விசாரித்தவிடத்துப் பொருளில்லாமற் 
போகின்றமையின் அறிவைக் காரணமென்றாம் . உலகும் , உலகைச் 
சத்தென்றாவது அசத்து அல்லது சத்துப்போலி யென்றாவது அறி 
யும் அறிவும் பரவஸ்துவின்கண் அசத்து அல்லது சத்துப் போலியே 
யாம் . சடாசடமான உலகில் சடமும் சித்தும் சமஷ்டியில் ஒன்றை 
விட்டு 

ஒன்று பிரிந்திருக்கமாட்டா . இவற்றில் சடம் காரியமும் ,சித்து 
காரணமுமென் றுரைப்பது எதுபோலெனின் , சொப்பனத்தில்காணப் 
படும் தாய், பிள்ளை இருவரில் தாய் காரணமும் பிள்ளை காரியமும் 
என்பன போலாம் . 

" அறிவே கடமாயின் கடமில்லாததாய் விடுகிறபடி அதற்கு மூல 
மாகிய அறிவும் இல்லாததாய் விடும் . இல்லாததில் இல்லாதது பிறக் 
குமேயன்றி உள்ள தில் இல்லது பிறவாது ” என்றார் . காரிய மில்லாத 
தாயின் காரணமு மில்லாமற் போகவேண்டுமென்ப தென்ன நியா 
பம் ? காரியமான 

கட முடைந்து இல்லாமற் போனால் காரணமான 
மண்ணு மில்லாமற்போமோ ? வஸ்திரம் கிழிந்து போனால் நூலுக்குக் 
கேடுண்டோ ? பாம்பில்லாமற் போனால் கயிறு மில்லாமற்போமோ ? 
இந்திரசாலப்பொருளில்லாமற்போனால் அதன் காரணமுமறையுமோ ? 
பிள்ளை இறந்து போனால் தாயும் இறந்து போக வேண்டுமோ ? இல்லாத 
தில் இல்லாதது பிறக்கு மென்பதைப்பற்றி நாம் இப்போது பேச 
அவசியமில்லை . நிற்க ; உள்ள தில் இல்லது பிறவாது ” என்பது 
வெறுந் தப்பாகின்றது . உள்ள தான கயிற்றின்கண் இல்ல தான அர 
வும் , உள்ள தான கிளிஞ்சலினிடத்து இல்லதானவெள்ளியும் , உள்ள 
தான கானலினிடத்து இல்லதான் நீரும், இவ்வாறு பிறவுந் தோற்று 
கின்றமையானென்க. 

இரஜ்ஜு ( கயிறு ) வின்கண் தோன்றும் சர்ப்பம் சத்தா ? அச 
த்தா ? சதசத்தா ? இவ்வினாவுக்குச் சத்தெனின் இரஜ்ஜு ( கயிறு ) 
என்றறிந்தபோது சர்ப்பம் தோன்ற வேண்டும் ; தோன்றாமையின் 
சத்தெனல் அமையாது . அசத்தென்பாமெனின் மலடிமைந்தன் 
போன்று தோன்றாமல் இருக்கவேண்டும் ; தோன்றுதலின் அசத் 


சொப் -சத் - மறு - அறிவே உலகமென உரைத்தல் . 61 


தென்று முரைத்தல் கூடாது . சதசத்தென் றுரைக்கப்படுமாலோ வெ 
னின் மறுதலைப்பட்ட இரண்டு தருமம் ஒன்றின்க ணிரா . ஆகலின் 
சர்ப்பமானது சதசத்விலக்ஷண மென்க . அன்றி இன்ன தன்மைத் 
தென்று கணிக்கப்படாதெனப் பொருள் கொள்ளும் அநிர்வசநீயமு 
மாம் . இவ்வாறே உலகமும் சதசத்விலக்ஷண அமிர்வசநீயமென்க . 
முன்பு உலகை அசத்தென் றுரைத்தது யாதுக்கெனின் உலகம் சத் 
தென்பாரை மறுத்தற்கென்க. உலகம் அசத்தென்பது பூர்வபட்சமே 
யன்றிச் சித்தாந்தமன்று . 


உலகென்பது சேதனாசேதனமாம் . ஷைசேதனாசே தனத்திற்குச் 
சாட்சியாயும் , காரணமாயும் , காரியகாரண ரகிதமாயும் , ஆதாரமாயும் , 
நிராதாரமாயுமுள்ளதெதுவோ, அதுவே பரவஸ்துவாம் . அறிவேஉல 
கென்றுரைத்ததில் அறிவென்பது உண்மையாகப்பரவஸ்துவாம் . ஷ 
பாவஸ்து சேதனாசேதனவுலகத்திற்குக் காரணமேனும்சேதனாசேதன 
மிரண்டனுள் அசேதனத்திற்குச் சேதனம் காரணமாம் . இவ்விரண் 
டற்கும் பரவஸ்து காரணம் . சேதனாசேதனமான இரண்டனுள் 
ஒன்று காரணமும் பிறிதொன்று காரியமுமென் றுரைப்பது , சொப் 
பனத்தில் தோற்றும் தாய் பிள்ளை இவ்விருவருள் தாய் காரணம் 
பிள்ளை காரியமென் றுரைப்பது போலாம் . விவகாரத்தில் தாய் காரண 
மும் பிள்ளை காரியமுமாக வொப்பினும் உண்மையில் அச்சொப்பனத் 
திற்கு அறிவே காரணமாம் . அங்ஙனமே சேதனாசேதனமான வுல 
கில் ஒன்று காரணமும் , ஒன்று காரியமுமானாலும் யதார்த்தத்தில் 
பரம்பொருளுக்கு மேற்படி இரண்டும் காரியமாம் . 


“ சொப்பன வுலகமானதும் , சொப்பன சரீரத்தி னுழைந்ததும் 
அறிவேயன்றி அறிவினது பிரகாசமன்று . கண்ணாடியி னுழைந்தது 
சூரியன் ஆகிய முதலாகாமல் அவனது பிரகாசமாக முடிந்தது . இத 
னால் உபமான விருத்த முண்டாயின தன்றியும் , அந்தக் கண்ணாடி 
யில் சூரியன் பிரதிபலித்தபோது பிரகாசத்தை வெளியே கண்ட 
தன்றி ஒரு செங்கற்பலகையில் சூரியன் பிரதிபலித்தலும் , அதி 
னின்று பிரகாச மெழுதலுங் காணக்கூடாமையால் கண்ணாடியைத் 
தள்ளிச் சூரியப்பிரகாசம் வெளியான தற்குக்காரணம் என்று வரைந்து 
கொண்டது தவறாக முடிந்தது சூரியனது பிரகாசம் வெளியான 
தற்கு அந்தச் சூரியனேயன்றி அவன் பிரதிபலித்த கண்ணாடியாகிய 
நிர்மல வஸ்துவுங் காரணமாய் நின்றமையால் , நம்மவரது நியாயம் 
நிலைபெறா தொழிந்தது ” என்றார் . 


சூரியனே பிரகாசரூபமா யிருத்தலால் பிரகாச மென்பதைச் 
சூரியனாக வைத்துக் கொள்ளலாம் . அல்லது சூரியனது பிரகாசமே 
பிரதிபலித்தது என்று கொண்டாலுங் கொள்ளலாம் . இது குற்ற 
மல்ல . சூரியன் பிரதிபிம் : பிப்பதற்கு நிர்மலவஸ்துவும் காரணந்தான் . 


62 


தத்துவவாதம் . 


அதுபோல அறிவு நிர்மலமான அந்தக்கரணமுள்ள சரீரத்திலேயே 
பிரதிபிம்பிக்கின்றது . மற்ற அந்தக்கரணங்களில்லாத கல்முதலிய 
பொருள்களில் பிரதிபிம்பிப்பதில்லை . அறிவின்கண் சொப்பனவுலகு , 
சரீரம் , இந்திரியம் , அந்தக்கரணம் இவை யாவுமே உண்டாகின்றன . 


( ப்ரம்மவித்யா 1888u செப்டம்பர்மீ 30s .) 


உலகமே அறிவென்பவரது நியாயத்தை , அறிவே உலகம் என் 
பவர் வருவித்துக் காட்டியதேயன்றி , அந்த நியாயத்தை மறுத்துப் 
பின்னர்த் தமது . ஸித்தாந்தத்தை நாட்டினாரில்லை " என்றார் பிரதி 
வாதியார் . எமது சித்தாந்தம் அவரது சித்தாந்தத்தை மறுத்தமை 
ய னும் , அதற்கு முன்னும் அவரது சித்தாந்தத்தை மறுத்தமையா 
னும் அவரது சித்தாந்தத்தை மறுக்கவில்லை யென்பது கூடாது . 
உலகை அசத்தென் றுரைப்பது எமது சித்தாந்தமென்று அவரடிக் 
கடி யுரைக்கின்றார் . சத்தென்று கூறுவாரை மறுத்தற்கு அசததென் 
றுரைப்பதே யன்றி அதுவே எமது சித்தாந்தமன்றென முன் பத்தி 
ரிகையி லுரைத்தாம் . பின்னர் எமது சித்தாந்தமு மின்னதென்றுங் 
கூறினாம் . 

அத்வைதி " என்றும் , “ சித்தாந்தி ” என்றும் பெயர் பூண்ட 
பிரதிவாதியார் ஆக்ஷேபித்த ஆக்ஷேபங்களுக்கு மாத்திரம் இதுகா 
றும் சமாதானமுரைத்து ; மற்றப்படி அவர் நம்மை இகழ்ந்து பேசிய 
தற்கும் பரிகசித்ததற்கும் நாம் பதில் பேசாதிருத்தலே நன்றென்று 
மௌனஞ் சாதித்தோம் . நாமும் அவரோடு அவ்வாறு பேசப்புகின் 
எடுத்த விஷயம் முடிவு பெறாமற்போம் ; அன்றி மேலோர் குற்றங் 
கூறுவர் . அவரி துவரையில் பேசியது மாத்திரமல்ல , இன்னும் எவ் 
வளவு இகழ்ந்தும் பரிகசித்தும் பேசினும் அதற்கு நாம் வந் தனம் புரி 
வோமேயன்றி அதற்காக அவர் பேரில் மனஸ்தாபப்படமாட்டோம் . 


(ப்ரம்மவித்தியா 1888u அக்டோபர் மீ 31s ) ஓர் நண்பன் . 


" இதைச் சார்ந்த சில விஷயங்கள் பின்னர் அரக்கோணம் 
சைவ சித்தாந்தியார் என்பவருக்கும் சை ஓர் நண்பருக்கும் நடந்தன . 
அவை பயனற்ற வீண் வார்த்தைகளாய்ப் போனமையின் அவற்றை 
இதில் சேர்க்கவில்லை . 


